விதுர நீதி . 


(மஹாபாரதத்திலிருந்தெடுத்தார் 


மதராஸ் திருவல்லிக்கேணி , 
மத்வவிலாஸ புக்டிபோ ப்ரொப்ரைடர் 
பண்டிட் டி . ஆர் . கிருஷ்ணாசாரியரால் 

மொழிபெயர்க்கப்பட்டு . 


ஸ்ரீ உ . வே . 
வை . மு . கோபாலகிருஷ்ணமாசாரியரவர்களால் 

பரிசோதிக்கப்பட்டது . 


EDITED AND PUBLISHED 


BY 


Pandit T. R. KRISHNACHARYA , 


PROPRIETOR , MADHVA VILAS BOOK DEPOT , 


TRIPLICANE , JADRAS 


All Rights Reserved . 


விஷய அட்டவவண . 


7 


ஆணிமாண்டவியர் கதை 
விதுரரது பிறப்பு 
பாண்டவர் வரலாறு 
ஸஞ்ஜயன் தூது 
நீதியின் ஆரம்பம் 
பண்டிதன் என்று யாரைச்சொல்லவேண்டும் 


7 


24 


25 


மூடன் 


27 


30 


38 


43 


43 
44 


பொறுமை 
அரசருடைய நன்னடத்தை 
சுகமுள்ளவன் , சமர்த்தன் , பெரியோன் 
காரியமும் அகாரியமும் 
அரசன் எப்படி இருந்தால் பிரஜைகளுக்குப் 

பிரியனாவான் 
அதருமஞ்செய்யும் அரசன் 
வணக்கம் 
அயோக்கியன் 
நன்னடத்தையும் போஜனமும் 
இந்திரியங்களை யடக்குதல் 
நல்ல பேச்சும் , கெட்ட பேச்சும் 
கேசினீ ஸுதன்வா விரோசனன் இவர்களுடைய 

சம்பாணை 
பிராமண்பூஜை , ஸத்தியம் 
பொய்ச்சா 
பாவபுண்ணியங்கள் 


45 


50 


53 


61 


2 


ஆத்திரேய மஹர்ஷியின் உபதேசம் 
கடுமையான பேச்சுக்கூடாது 
உத்தமன் மத்திமன் அதமன் என்ற மூன்று 

வித புருஷர்கள் 
நல்லகுலங்கள் , கெட்டகுலங்கள் 
நல்ல நடத்தை , மித்திரன் 
வியசனமும் ஸந்தாபமும் 
ஞாதிவிரோதம் 
பொறாமை , வியாதி 


37 


** 
- 


69 


trrr| 


72 


2 
- 
- 


மூர்க்கர்கள் 


* 
* 
* 


73 


* 
* 


82 
83 


84 


- 
- 


85 


சேவகர்கள் 
ஸ்நானமும் மிதமானசாப்பாடும் 
அதிதிக்கு உபசாரம் 
நம்பிக்கை 
ஸ்திரீகளையும் வீட்டையும் காப்பது 
மந்திராலோசனை 
ஞாதிகளின் ரக்ஷணை 
சேகரிக்கவேண்டிய பொருள்கள் 
ஜீவநதி 
நான்கு வர்ணங்களுடைய தருமம் 
ஸஞ்ஜயன் தான் பாண்டவரிடம் போய் வந்த 

செய்தி தெரிவிக்கை 
கிருஷ்ணன் தூது 


* 


90 
96 
97 
98 


--- 


100 
103 


*** 


0 


விதுர நீதி . 


விதுரனது முற்பிறப்பு : ஆணமாண்ட வியர் சாத்திரம் 
மாண்டவியர் என்று பிரசித்தரான ஒரு பிராமணர் 
இருந்தார் . அவர் , மிகவும் உறுதியுள்ளவர் : எல்லாத்தரு 
மங்களையும் அறிந்தவர் ; ஸத்தியர் தவறாதவர் ; கடுந்தவம் 
செய்தவர் . அவர் , ஒருசமயத்தில் தீர்த்தயாத்திரைக்காகத் 
தேசமெல்லாம் சஞ்சரித்து , ஒரிடத்திற்கு வந்து பர்ணசாலை 
யமைத்து , அதில் தவஞ்செய்து கொண்டு வசித்துவந்தார் . 

சிலதிருடர்கள் இரவிலே அந்தப் பர்ணசாலையை அடு 
த்துள்ள பட்டணத்திற் போய்க் கொள்ளையடித்துவிட்டு ,, 
அந்த ரிஷியின் ஆச்சிரமத்தின் வழியாகச் சென்றார்கள் . 
அப்பொழுது , ஊர்க்காவலாளிகளுக்கு அந்தச்சமாசாரம் 
தெரியவே , அவர்கள் திருடர்கள் போன வழியைத் தேடிக் 
கொண்டு வந்தார்கள் . திருடர்கள் , தங்களைக் காவலாளிகள் 
பிடிக்க வரும் ஆரவாரத்தைக் கேட்டு , சூனியமான ரிஷி 
யின் ஆச்சிரமத்தில் ஒளிந்தார்கள் . 

காவலாளிகள் , அந்த ஆச்சிரமத்திற்கு வந்து , ஒரு மரத் 
தினடியிலே இரண்டு கைகளையும் உயரத் தூக்கிக்கொண்டு 
யாருடனும் பேசாமல் தவஞ்செய்துகொண்டிருந்த மாண்ட 
வியரிஷியைப் பார்த்தார்கள் , “ ஸ்வாமி ! இந்த வழியாய் வந்த 
திருடர்கள் எந்தமார்க்கமாகப் போனார்கள் ? அதைச் சொன் 
னால் அந்தமார்க்கமாய்ப் போய் நாங்கள் அவர்களைச் சீக்கிரம் 
பிடிப்போம் ” என்று கேட்டார்கள் . அந்தரிஷி ஸமாதியி , 


2 


விதுரநீதி . 


லிருந்த படியால் , அவர்களுடைய வார்த்தை அவர்காதில் 
விழவில்லை. ஆகையால் , அதற்கு , அவர் , யாதொருபதிலும் 
சொல்லவில்லை . 

பிறகு , ராஜபுருஷர்கள் அங்கு மிங்குந் தேடும்பொ 
ழுது , ரிஷியினுடைய ஆச்சிரமத்திலேயே கையும் பொருளு 
மாகத் திருடர்கள் அகப்பட்டார்கள் . ஊர்க்காவலாளிகள் , 
ரிஷியின்மேலும் சந்தேகம் கொண்டு , திருடர்களுடன் அந்த 
ரிஷியையும் அரசனிடத்திற் கொண்டுபோய் விட்டார்கள். 
அரசன் எல்லோரையும் கழுவி லேற்றும்படி கட்டளையிட் 
டான் . வேலைக்காரர்களும் அப்படியே எல்லோரையும் கழுவி 
லேற்றினார்கள் . கழுவேற்றப்பட்ட திருடர்களெல்லாம் சில 
நாள்களுக்குள் மரணமடைந்தார்கள் . 

தருமாத்துமாவான மாண்டவியரிஷியோ, கழுவில் 
ஏற்றப்பட்டு அநேகநாள்கள் ஆகாரமில்லாமலே கழிந்தும் , 
உயிரோடு தவஞ்செய்துகொண்டே யிருந்தார் . அந்தச் 
சமாசாரத்தை ரிஷிகள் கேள்விப்பட்டு மிக்கவிசன 
மடைந்தார்கள் . அவர்களிற் சிலர் , பட்சிகளின்வடிவமெடு 
த்து இராத்திரிநேரத்தில் மாண்டவியரிஷியினிடத்திற்கு 
வந்து வேதாந்தபாடம் வாசித்துப் போகுபவ ரானார்கள் . 
அவர்களில் ஒருவர் உமக்கு இந்தச் சிக்ஷை நேரிடும்படி 
என்ன காரணம் ? அரசன் ஏன் இப்படித் தண்டனை விதித் 
தான் ? ” என்று கேட்டார் ; அதற்கு அவர் , “ நான் யார் 
மேலும் குற்றம் சொல்லமாட்டேன் . என்னுடைய பாபந் 
தான் இதற்குக் காரணம் என்று பதில் சொன்னார் . 

இதை யெல்லாம் கேட்டிருந்த காவலாளிகள் அரசனி 
டத்தில் நடந்தபடி தெரிவிக்க , அவன் ஐயோ ! அபசாரம் 
நேரிட்டுவிட்டதே ! என்று நடுநடுங்கி மிகவும் மனத் 
திற் சங்கடப்பட்டு , பின்பு மந்திரிகளோடுகூட ரிஷியினி 


விதுரநீதி . 


3 


டம் போய் ஸாஷ்டாங்கமாகச் சேவித்துக் மன்னிப்புக் கேட் 
கும்படி உறுதிகொண்டு , சூலத்தின்சமீபத்தில் வந்து மகரி 
ஷியைக் கிட்டிநின்றான் ; பிறகு , அவரைநோக்கி , “ ஸ்வாமி ! 
புத்திமோகத்தாலும் தெரியாமையாலும் நான் உமக்கு அப் 
காரஞ்செய்தேன் . தாங்கள் என்மீது கோபம் கொள்ளக் 
கூடாது ” என்று பிரார்த்தித்தான் . பின்பு , ரிஷியைச் சூலத் 
திலிருந்து இறக்கிவிடும்படி வேலைக்காரர்களுக்குக் கட்டளை 
யிட்டான் . வேலைக்காரர்கள் அவரைச் சூலத்திலிருந்து 
இறக்கிவிட யத்தனித்தும் அது முடியாமற் போனபடி 
யால் , அவர்கள் அந்தக்கழுவின் நுனியைத் துண்டித்து 
அந்த மகரிஷியைக் கீழிறக்கிவிட்டார்கள் . அந்தக்கழு நுனி 
ரிஷியின் ஆசனவாய்வழியாய் ஏறிக் கழுத்துக்குச் சமீபத்தில் 
விலாப்பக்கத்தில் வெளிப்பட்டிருந்தது . அந்த ரிஷி தமது 
விலாப்பக்கத்தில் வெளிப்பட்டுள்ள கழுவின்முனை புஷ்டக் 
டலையை மாட்ட உபயோகப்படு மென்று எண்ணிச் சக் 
தோஷத்துடன் அதனோடு சஞ்சரித்துக்கொண்டிருந்தார் . 
அவருக்கு அன்றுமுதல் ஆணிமாண்டவிய 
பெயர் கிடைத்தது . 

இப்படி யிருக்க , அவர் ஒருநாள் - தமக்குச் சூலாரோப 
சிக்ஷை விதிக்கும்படியாக என்ன பாவம் சம்பவித்திருக் 
தது என்று உண்மை தெரிந்துகொள்ளும்பொருட்டு யம 
தருமராஜாவின் வீட்டிற்குச் சென்றார் . ரிஷி அங்கே யம் 
தேவனைக் கண்டு , “ தருமராஜாவே ! நான் என்ன பாவஞ் 
செய்தேன் ? எதற்காக எனக்கு இந்தச் சிக்ஷை நேர்ந்தது ? 
சீக்கிரம் சொல்லுக . எனக்கோ பாவம் செய்ததாக நினை 
வில்லை . என்னுடைய தவசின் பலத்தைப் பாரும் ” என் 
றார் . அதற்குத் தருமராஜன் மறுமொழி சொல்லுகிறான் , 
" நீர் படித்துக்கொண்டிருக்கும்பொழுது , ஒரு ஈயினுடைய 


ரென்று 


4 


விதுரநீதி . 


பாவ 


பின்புறத்தில் ஈர்க்கினால் குத்தினீர் . அந்தப்பாவகாரியத் 
தின்பயன்தான் இந்தச் சூலாரோபணம் . 

கொடுத்தது 
சொற்ப மானாலும் தானத்திற்கு எப்படி அதிகம் புண்ணிய 
மோ , அப்படியே சிறியபாவத்திற்கும் துக்கம் மிகுதியாக 
விருக்கும் என்றான் . 

ஆணிமாண்டவியர் சொல்லுகிறார் : “ அப்படி யானால் , 
நான் பிறந்த பன்னிரண்டாவது வருஷத்தில் அந்தப் 
காரியம் செய்திருக்கவேண்டும் .. 

விவேக 
மில்லாத வயசு ; ஆனபடியால் , அந்தப் பாவம் என்னைச் 
சேராது . மேலும் , நான் சொல்ப பாபம் செய்திருக்க , பெரு 
த்த தண்டனையை எனக்கு எப்படி விதிக்கலாம் ? எல்லாப் 
பிராணிகளுடைய வதையைக் காட்டிலும் பிராமணனுடைய 
வதம் மிகக் கொடுமையானது . விவேகமில்லாமல் எனக் 
குத் தண்டனை விதித்தபடியால் , நீ மனுஷ்யலோகத்தில் 
சூத்திரஸ்திரீயின் வயிற்றிற் பிறக்கக்கடவாய் . மேலும் , 
நான் பாப புண்ணியத்தின் விஷயத்தில் ஒரு ஏற்பாடு செய் 
யப்போகிறேன் ; கேள் . ஒருவன் பதினாலுவயசு வரையிலும் 
செய்த பாபம் அவனுக்கு ஒட்டாது . அதற்குப் பிறகு செய்த 
பாவந்தான் அவனுக்குச் சேரும் ” என்று இப்படிச் சொல்லி 
ஆணிமாண்டவியரிஷி வந்துவிட்டார் . இது இப்படியிருக்க, 

விதுரனது பிறப்பு . 
பூலோகத்தில் சந்திரவமிசத்திலே சந்தனு என்று 
ஒருராஜா இருந்தான் . அவனுடைய முதல் தாரத் 
துப் புத்திரன் பீஷ்மர் . இரண்டாவது தாரமாகிய சத்திய 
வதியின் புத்திரன் விசித்திரவீரியன் . அவனுக்குக் காசி 
சாஜனுடைய புத்திரிகளாகிய அம்பிகை அம்பாலிகை என்ற 
இருவர்கள் பாரியைக ளானார்கள் . விசித்திரவீரியன் , சிற்றின் 
பத்தில் மிகுதியாக ஆசை வைத்து அவ்விரண்டு ஸ்திரீக 


விதுரநீதி . 


ளுடன் சுகம் அனுபவித்துக்கொண்டிருந்தமையால் , அவ 
னுக்கு க்ஷயரோகம் நேரிட , அதனால் சிறுவயதிலேயே 
மரணமடைந்தான் . 

அச்சமயத்தில் விசித்திரவீரியனுடைய தாயாகிய சத் 
தியவதி தன் வமிசம் அற்றுப்போய்விடு மென்று கண்டு , 
தனக்குப் பாலியத்திற் பிறந்த புத்திரனாகிய வியாசமஹா 
ரிஷியை வரவழைத்து , 

ழைத்து , அவருடையகருணையால் தன் 
னுடையஇரண்டுமருமக்கள்மாரிடத்திலும் புத்திரோத்பத்தி 
செய்வித்தாள் . அவ்விரண்டு புத்திரர்களில் அம்பிகையின் 
புத்திரனான திருதராஷ்டிரன் அந்தக னான படியினாலும் , 
அம்பாலிகையின் புத்திரன் பாண்டு வான படியினாலும் , 
மூன்றாவது புத்திரன் வமிசத்திற்கு இருக்கவேண்டியது 
அவசிய மென்று எண்ணி , சத்தியவதி , மறுபடியும் வியாச 
ரிடம் ஒருவரத்தைப் பிரார்த்தித்து , அவர் அனுமதியின்மேல் 
அம்பிகையின் மீது கருணை செய்யும்படி அந்த வியாசரைக் 
கேட்டுக்கொண்டாள் . அம்பிகையோ வியாசரிடத்துத் தான் 
போவதற்குப் பதிலாக , தன் வேலைக்காரியை நல்ல வஸ்திரங் 
களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரித்து அனுப்பினாள் . 
ரூபத்தில் அப்ஸரஸைப் போன்றவளும் மஹாடத்திசாலியு 
மான அந்தவேலைக்காரி வியாசமஹாரிஷியின் மஹிமையை 
நன்றாய் அறிந்தவள் . அவள் தன் யஜமானியாகிய அம்பிகை 
யின் சயனகிருஹத்தில் உத்தமமான படுக்கையில் வியாச 
ருடைய வரவை எதிர்பார்த்திருந்தாள் . அவள் வியாசர் 
வருவதை அறிந்து எதிர்கொண்டு போய் அழைத்து வந்து , 
நாநாவித உபசாரங்களால் அவரைச் சந்தோஷப்படுத்தி 
னாள் . அதனால் அதிகப்பிரீதி யடைந்த வியாசர் , அவளைப் 
பார்த்து , " நீ இன்று முதல் வேலைக்காரி யல்லை ; பாஜமாதா 
வைப்போ லிருப்பாய் .உன்கர்ப்பத்தில் மகாபுத்திமானும் தரு 


. 


6 


விதுரநீதி . 


மாத்துமாவுமான புத்திரன் பிறக்கப் போகிறான் ” என்று 
சொல்லி , தன்தாயாகிய சத்தியவதியினிடத்தில் வந்து , 
“ அம்மா! உன் மருமகள் அம்பிகை தன் வேலைக்காரியை 
யனுப்பினாள் . அவளுடைய வயிற்றில் மகாத்துமாவான 
புத்திரன் சூத்திரனாகப் பிறக்கப்போகிறான் ” என்று சொன் 
னார் . அப்பொழுது மறுபடியும் தன் மருமகளிடத்தில் மற் 
றொரு பிள்ளை பிறக்குமாறு கருணை செய்யும் பொருட்டுச் 
சத்தியவதி வியாசரைப் பிரார்த்திக்கும்படி எண்ணிய 
பொழுது ; அதையறிந்த ரிஷி , “ உன் கட்டளைக்காக மூன்று 
தம் வந்தேன் , இனி என்னை நிர்ப்பந்தப் படுத்த 
வேண்டா என்று சொல்லி மறைந்துவிட்டார். 

ஆணிமாண்டவியரிஷியினாற் சபிக்கப்பட்ட யமதரும 
சாஜாதான் , அந்தச் சூத்திரஸ்திரீயின் வயிற்றிற் பிறந்தான் . 
அந்தக் குழந்தைக்கு விதுரன் என்று பெயரிட்டார்கள் ; 
துரன் என்பதற்கு , ஞானி புத்திமான் என்று அர்த்தம் . 
அந்தவிதுரர் சூத்திரஜன்மத்திற் பிறந்த போதிலும் , நீதி 
யில் மஹாநிபுணர் , தருமிஷ்டர் , விஷ்ணுபக்தி யுள்ளவர் ; 
லோபம் குரோதம் முதலிய துர்க்குணங்கள் இல்லாதவர் ; 
ஸகலப் பிராணிகளுக்கும் நன்மையைத் தேடுபவர் . 

அந்த விதுரர் , திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் 
தமையன்மா சாக எண்ணி , அவர்களின் இஷ்டப்படி 
நடந்து வந்தார் . அவர்களும் விதுரரை எல்லாவிஷயத்தி 
லும் தங்களுக்கு இளைய ஸகோதரராகவே எண்ணி ஸகல 
ஐசுவரியத்தாலும் விசுவாசமாய் நடத்தி வந்தார்கள் . 

திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் - விவாஹமான 
பிறகு , தேவகன் என்ற ராஜாவுக்குச் சூத்திரஸ்திரீயின் 
வயிற்றிற் பிறந்த மஹா சூபவதியான ஒருகன்னிகையை 
விதுரர் விவாஹஞ் செய்துகொண்டார் . 


விதுரநீதி . 


* 


பாண்டவர் சரித்திரம் . 
திருதராஷ்டிரனுக்குத் துரியோதனாதியரும் , பாண்டு 
வுக்குத் தருமன் முதலிய பாண்டவர் ஐவரும் பிறந்தார்கள் . 
பாண்டு முன்னமே யிறந்துவிட்டதனால் திருதராஷ்டிரனும் 
பாண்டவர்களும் வேறுபட , பாண்டவர்கள் வனவாசமும் 
அஞ்ஞாதவாசமும் செய்து வந்த பிறகும் , விதுரர்க்குத் 
திருதராஷ்டிரனுடன் கூடவே இருக்கவேண்டிய தாக 
நேரிட்டது . ஆனாலும் , திருதராஷ்டிரனும் அவனுடைய பிள் 
ளைகளும் பாண்டவர்களுக்குப் பாகமில்லை என்று சொன்ன 
போது , விதுரர் “ நீங்கள் பாண்டவர்களுக்குப் பாதிராஜ்யம் 
கொடுக்கவேண்டியது நியாயம்.அன்றியும் , அவர்கள் பலசாலி 
கள் ; மேலும் , தருமிஷ்டர்கள் ; ஈசுவரசகாய முள்ளவர்கள் ; 
அவர்களுடன் நீங்கள் துவேஷம் செய்துகொண்டால் , 
க்ஷேம மடையமாட்டீர்கள் " 

என்று தமையனாகிய திரு 
தராஷ்டிரனுக்கும் அவன் புத்திரர்களுக்கும் புத்தி கூறினார் 
பல முறை என்ன சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. 
பாண்டவர்கள் வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் செய்து 
முடித்து உபப்பிலாவியம் என்னுமிடத்திலிருந்து கொண்டு 
" எங்கள் பாகத்தை எங்களுக்குக் கொடுத்து விடுங்கள் 
என்று பெரியதகப்பனாருக்குச் சொல்லியனுப்பினார்கள் . 
அதற்குத் திருதராஷ்டிரன் புத்திரர்களுடைய துர்ப்போ 
தனையால் பாண்டவர்களுக்கு இராச்சியம் கொடுக்கச் சம் 
மதப்படவில்லை . 

ஸஞ்ஜயன் தூது . 
திருதராஷ்டிரனுக்கு ஸஞ்ஜயன் என்று ஒரு . சாரதி 
இருந்தான் . அவன் விதுரரைப்போவ மகாஞானியும் 
பகவானிடத்தில் பக்தியு முள்ளவன் . அவனிடத்தில் 
திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்குச் சொல்லும்படி சமா 
தானவார்த்தை சொல்லி யனுப்பினான் . 


வேவெகுநாள்கள் 
ஆயின . நீ 

விதுரநீதி . 
திருதராஷ்டிரனுடைய கட்டளையின்படி ஸஞ்ஜயன் 
பாஞ்சாலநகரத்திற்குச் சமீபத்தி லுள்ள உபப்பிலாவியம் 
என்ற இடத்திற்குப் போய்ப் பாண்டவர்களைக் கண் 
டான் ; கண்டதும் அவன் தருமபத்திரரிடத்து இவ்வாறு 
கூறலானான் :-- " தருமபுத்திரா ! அஜாதசத்ரு என்று கிடை 
த்த பெயர் உமக்கே தகும் . உம்மேல் வீண்பகை பாராட் 
டுந் துரியோதனனைத் தவிர வேறுசத்துரு உமக்கு யாரு 
மில்லை . பன்னிரண்டுவருஷம் வனவாசமும் ஒருவருஷம் 
அஞ்ஞாதவாசமும் செய்து இவ்வளவுகஷ்டமும் அனுபவித் 
துப் பிராதாக்களுடனும் மகாபதிவிரதையான திரௌபதியு 
னும் யாதொருகுறைவுமில்லாமல் நீர் க்ஷேமமாயிருப்பது , 
ஸ்ரீ கிருஷ்ணபகவானுடைய அனுக்கிரகந்தான் . அம்பிகை 
பின் புத்திரரும் ராஜாவுமாகிய திருதராஷ்டிரர் , நீரும் பீம 
சேனனும் அருச்சுனனும் , நகுலஸஹதேவர்களும் , வீரர் 
களுக்குப்பாரியையும் வீரபுத்திரர்களையுடையவளும் ராஜபுத் 
திரியுமான திரௌபதியும் , இன்னும் உங்களுடைய சுற்றத் 
தார்களும் க்ஷேமமாயிருக்கிறீர்களா ? என்றுகேட்கச் 
சொன்னார் ? ” என்றான் . 

யுதிஷ்டிரன் , “ ஸஞ்ஜயா ! வா . நீ வந்ததனால் நான் 
மிகவும் சந்தோஷப்படுகிறேன் . நானும் என்னுடைய 
தம்பிகள் முதலானவர்கள் எல்லோரும் க்ஷேமமாயிருக் 
கிறோம் , எங்களுக்கெல்லாம் 

பெரியோரான திருத 
ராஷ்டிரர் 

இருக்கிறார் 

? 

அவருடைய 
க்ஷேமசமாசாரம் 
அவருக்கு மிகவும் இஷ்டன் ; உன்னைப் பார்த்ததனால் , அவ 
ரைப் பார்த்ததாகவே நினைக்கிறேன் . எங்களுடைய பாட்ட 
னார் பீஷ்மர் மஹாபுத்திமான் ; நல்லமனத்தை யுடையவர் ; 
அவர் க்ஷேமமாக இருக்கிறாரா ? திருதராஷ்டிரருடைய புத் 


1 


விதுரநீதி . 


9 


திரர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்களா? எங்களுக்கெல்லாம் 
குருவான துரோணாசாரியரும் அவர்குமாரரான அசுவத்தா 
மாவும் கிருபாசாரியரும் க்ஷேமமாயிருக்கிறார்களா ? திருத 
ராஷ்டிரர் பிராமணர்களுக்குக் கொடுத்த மானியங்களைச் 
சரியாக நடத்துகிறாரா ? பிராமணர்கள் ஏதேனும் குற்றஞ் 
செய்தால் , அதைத் திருதராஷ்டிரரும் அவர்புத்திரர்களும் 
பொறுக்கிறார்களா ? உங்களுக்கெல்லாம் சரியான சம்பளம் 
கொடுத்து வருகிறார்களா ? அவர்களெல்லோரும் நான் என் 
பாகத்தைக் கேட்டு அனுப்பினதற்கு , எங்கள்மேல் குற்றம் 
நினைக்காமல் இருக்கிறார்களா ? சிரஞ்சீவி அருச்சுனன் காண் 
டீவமென்னும் வில்லைக் கையி லெடுத்தால் , யுத்தத்திலே 
யாரும் எதிரியாக நிற்கமாட்டா சென்று அவர்களுக்குத் தெரி 
யுமா ? கையில் கதாயுதத்தை எடுத்துக் கொண்டு மதம்பிடித்த 
யானையைப்போல அசைந்தபடியே செல்லும் பீமசேனன் 
யுத்தகளத்திலே சிங்கம்போலக் கம்பீரமாகக் காலடி எடு 
த்துவைப்பான் ; அதைத் துரியோதனாதியர் நினைக்கிறார் 
களா ? நகுலஸஹதேவர்களுடைய சாமர்த்தியம் அவர்க 
ளுடையமனசுக்கு வந்திருக்கிறதா ? துரியோதனன் முதலா 
னவர்கள் வனத்திலிருக்கும் எங்களை அவமானப்படுத்தும் 
பொருட்டு , கோஷயாத்திரையென்று பொய்க்காரணம் வைத் 
துக்கொண்டு வந்திருந்தார்கள் . அப்பொழுது , அங்கே சித் 
திரசேனன் என்னும் கந்தருவராஜன் துரியோதனனைப் 
பின்கட்டாகக் கட்டிக்கொண்டு போய்விட்டான் . அச்சமயத் 
தில் துச்சாசனன் கர்ணன் ஜயத்திர தன் முதலியவர்கள் அக் 
தக்கந்தருவராஜனுடன் யுத்தஞ்செய்து தோல்வியடைந்து , 
" எங்களையும் கட்டிக்கொண்டு போனால் , என்ன செய்வோம் ! 
என்று பயந்து ஓடிப்போனார்கள் . துரியோதனனுடைய பாரி 
யையாகிய பானுமதி , எங்களிடத்தில்வந்து ,, மாங்கலிய 


10 ) 


விதுரநீதி . 


பிக்ஷை கொடுக்கவேணும் என்று கேட்டாள் . அப்பொழுது 
பீமசேனனும் அருச்சுனனும் என்னுடைய கட்டாயத்தின் 
மேல் கந்தருவராஜனுடன் யுத்தஞ்செய்து அவனை வென்று , 
தாங்களே துரியோதனனுடைய கட்டை அவிழ்த்துவிட் 
டார்கள் . இது , அவர்களுடைய நினைவிற்கு வருகிறதா? ” 
என்று வினவினார் . 

ஸஞ்ஜயன் மறுமொழி சொல்லுகிறான் : " குந்தி புத்திரா! 
தருமராஜாவே ! நீர் எவர்களுடைய க்ஷேமத்தை விசாரித்தீ 
ரோ , அவர்களெல்லோரும்க்ஷேமமாக இருக்கிறார்கள் . அங் 
கே வயது முதிர்ந்தவர்களான அநேக ஸாதுக்கள் இருக்கிறார் 
கள் ; அப்படியே பாபிகளும் இருக்கிறார்கள். துரியோதனன் 
பிராமணர்களுடைய ஜீவனத்தைச் சரியாக நடத்துகிறான் . 
அவனிடத்தி லிருக்கிற பெரும்பிழை உங்களைத் துரோ 
கஞ்செய்வது ஒன்றுதான் . இந்தவிஷயத்தில் , திருத 
ராஷ்டிரர் மிகவும் விசனப்படுகிறார் . அவர் பிராமணர்களை 
வரவழைத்து , பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்காம 
லிருப்பது , நியாயமா அநியாயமா ?” என்று விசாரிக்க , அவர் 
கள் பாண்டவர்களுக்கு இராச்சியம் கொடாமலிருப்பது மித் 
திரத்துரோகமாம் . அது எல்லாப் பாவங்களைக் காட்டிலும் 
மிகக்கொடுமையானது என்று சொன்னதை அறிந்திருக் 
கிறார் . யுதிஷ்டிரா ! உங்களுக்கு யுத்தத்திலிருக்கும் விசித்திர 
மான சாமர்த்தியத்தைக் கௌரவர்கள் நன்றாய் அறிந்திருக் 
கிறார்கள் . தோளின்மேல் கதையை வைத்துக்கொண்டிருக் 
கும் பீமசேனனுடைய ரூபமும் காண்டீவத்தைக் கையில் 
தரித்திருக்கும் அருச்சுனனுடைய ரூபமும் அவர்களுடைய 
கண்ணுக்கு எதிரிலேயே யிருக்கின்றன . இனி உம்முடைய 
பெரியதகப்பனார் திருதராஷ்டிரர் சொன்ன வார்த்தை 
களை நீர் கேட்க ; உம்முடைய தம்பிகளும் , துருபதர்திருஷ்ட 


விதுரநீதி . 

11 
த்யும்நன் முதலிய எல்லோரும் கேட்கட்டும் : நீங்கள் நல்ல 
குலத்திற் பிறந்தவர்கள் ; கெட்டகாரியம் செய்யாதவர்கள் ; 
பெருந்தன்மையுள்ளவர்கள் . ; அகாரியஞ் செய்வதில் வெட்க 
முள்ளவர்கள் . நல்லது இன்னது , கெட்டது இன்னது 
என்று பகுத்து அறிந்தவர்கள் ; ராஜ்யத்தில் பாகம் 
கிடைக்கவேண்டு மென்று நீங்கள் சொல்லியனுப்பினீர்கள் . 
அது நியாயமோ அநியாயமோ , அது இருக்கட்டும் . என் 
பிள்ளைகளுக்கு உங்களுக்குப் பாகங் கொடுப்பதில் இஷ்ட 
மில்லை : அதற்காக அவர்களுடன் நீங்கள் யுத்தஞ்செய்ய 
நிச்சயித்திருப்பதாகத் தெரியவருகிறது . யுத்தம் மகாகோர 
மான காரியம் . அதனால் ,வெண்மையான வஸ்திரத்திற்கறை 
பட்டாற்போல் உங்களுக்குப் பெரும்பழி யுண்டாகும் . யுத் 
தத்தில் அநேக க்ஷத்திரியர்களுக்கு நாசம் ஏற்படும் . எங்கள் 
கட்சியிலும் உங்கள் கட்சியிலும் இருப்பவர்கள் எல்லோரும் , 
உங்களுக்கும் பந்துக்களாயும் மித்திரர்களாயும் இருக்கிறார் 

அவர்களெல்லோரும் மாண்டுபோவது , உங்களுக்கு 
நன்மையல்ல . மேலும் , யுத்தத்தில் உங்களுக்கே ஜய மென்ற 
நிச்சயமு மில்லை.சந்தேகமான காரியத்தைப் புத்திமான் செய் 
வானோ? நீங்கள் ஐவிர் ,கிருஷ்ணன், த்ருஷ்டத்யும்நன் , ஸாத் 
யகி முதலானவர்களெதிரில் தேவேந்திரன் தான் வந்து நின் 
மூன் ; அவன் தான் ஜயிப்பானா? எங்களுடைய கட்சியில் 
துரியோதனன் முதலிய நூறு பிராதாக்கள் துரோனாசாரி 
யர் பீஷ்மாசாரியர் அசுவத்தாமா சல்லியன் முதலானவர்க , 
ளுடன் யுத்தஞ்செய்ய - எவன்தான் துணிவன் ? இவர்கள் 
எல்லோரையும்விட , கர்ணன் ஒருவனை ஜயிக்க எவரால் 
தான் முடியும் ? நீங்கள் ஜயித்தாலும் தோற்றாலும் எவ்வித 
மான லாபமிருப்பதாகவும் எனக்குத் தோன்றவில்லை . 
பாண்டவர்களே ! தருமத்துக்கு விரோதமான யுத்தத்தை 


ta 


, 


விதுரநீதி . 
நீங்கள் தாழ்ந்த குலத்திற் பிறந்த சேர்களைப் போலச் செய்ய 
லாமா ? இதற்குக் கிருஷ்ணனும் துருபதரும் சம்மதப்பட 
லாமா ? ஆகையால் , நான் உங்களையும் கிருஷ்ணனையும் 
துருபதரையும் பிரார்த்திக்கிறேன் : ஜகத்துக்கெல்லாம் 
க்ஷேமம் எப்படி உண்டாகுமோ, அப்படிச் செய்யுங்கள் . 
நீங்கள் யுத்தஞ் செய்யாமலிருப்பது தான் சரியென்று 
எனக்குத் தோன்றுகிறதென்று சொன்னார் ” என்றான் . 

யுதிஷ்டிரன் : - “ ஸஞ்ஜயா ! எங்கள் பெரிய தகப்ப 
னார் திருதராஷ்டிரர் சொன்ன வார்த்தையெல்லாம் சரி 
தான் . யுத்தமென்பது மிகவும் கெட்டதுதான் . ஆனால் , 
யுத்தம் நேரிடும்படி செய்தவர் திருதராஷ்டிரர்தாம் ; நான் 
அல்லேன் . அவரும் சுபாவத்தில் நல்லவர் : ஆனால் , கோபக் 
காரனும் பொறாமையுள்ளவனும் காரியாகாரியந்தெரியாத 
வனும் மித்திரத்துரோகியு மான துரியோதனனுடைய 
வார்த்தையைக் கேட்டுக்கொண்டு , அவனுடைய இஷ் 
டப்படி நடக்கிறார் . என்னுடைய சிறிய தகப்பனாரும் மகா 
த்திமானு மான விதுரர் சொன்ன வார்த்தைகள் அவரு 
டைய மனசக்கு எப்பொழுது வரவில்லையோ , அப்பொ 
ழுதே கௌரவர்களுக்கு நாசம் நேரிட்ட தென்பதை நினை . 
துச்சாசனன் , சகுனி, ஸூதபுத்திரனான கர்ணன் இவர்கள் 
எப்பொழுது மந்திரிகளாக ஏற்பட்டார்களோ, அன்று 
முதல் கௌரவர்களுக்கு க்ஷேமம் ஏது ? பெரிய இராஜ்யம் 
எதிரிகளில்லாமல் தன்கையில் இப்பொழுது இருப்பதால் ,, 
அதைத் துரியோதனனே எப்போதும் ஏகசக்கரமாக 
ஆளுவா னென்று எண்ணுகிறார் . இப்படி யெண்ணினால் , 
எப்படி க்ஷேமம் கிடைக்கும் ? தேரோட்டியின் புத்திரனா 
கிய கர்ணன் தான் அருச்சுனனை வெல்லலா மென்று எண் 
ணுகிறானே ; கோஷயாத்திரையில் இவன் எங்கே போயிருக் 


விதுரநீதி , 


13 


தான் ? துரியோதனனை ஏன் மீட்க வரவில்லை . அருச்சுனன் 
காண்டீவத்தைக் கையில் வைத்துக்கொண்டு போர்க்கு 
வரும் வரையிலும் , பீமசேனன் கதாயுதத்தை எடுத்துக் 
கொண்டு யுத்தத்திற்கு வரும் வரையிலும் , துரியோதனன் 
ராஜ்யம் தன்ன தென்றே நினைப்பான் . ஸஞ்ஜயா ! நாங் 
கள் அரக்குமாளிகை முதலியவைகளிலும் வனவாசத்திலும் 
அஞ்ஞாதவாசத்திலும் அனுபவித்த துக்கம் உனக்குத் 
தெரியுமா ? நான் அதை யெல்லாம் மறந்து விடுகிறேன் ; 
ஸமாதானத்தையும் அடை...கிறேன் . நான் இந்திரப்பிரஸ் 
தத்திலிருந்தபோது எவ்வளவு ராஜ்யம் எங்களுக்கு 
இருந்ததோ , அவ்வளவு ராஜ்யச்கை இப்பொழுது 
கொடுத்தாற் போதும் ” என்று சொன்னான் . 

அதைக்கேட்டு , ஸஞ்ஜயன் , - தருமபுத்திரா ! உன்னு 
டைய காரியங்களெல்லாம் தருமமாயும் உலகத்திற் பிர 
சித்திபெற்றதாயு மிருக்கின்றன . மனுஷ்யனுக்குக் கீர்த்தி 
தான் பெரியது . பிழைத்திருப்பது சாசுவதமல்ல . ஆகை 
யால் , கௌரவர்கள் இராட்சிய: பாகம் கொடுக்கவில்லை 
யென்ற கோபத்தால் யுத்தஞ்செய்து அவர்களைக் கொன்று 
விடாதே . அப்படிக் கொன்றால் 

கொன்றால் , உனக்கு மிக்க அப 
கீர்த்தி வரும் . மனுஷ்யன் பிழைத்திருப்பது கொஞ்சகாலந் 
தான் ; ஸுகமென்று தோன்றுகிறதுகூடத் துக்கந்தான் . 
ஆகையால் , சாசுவதமான கீர்த்தியைக் கெடுத்துக் கொள் 
ளாதே . நீங்கள் வேதாத்தியயனம் செய்திருக்கிறீர்கள் . பிரம 
சரிய விரதம் முடித்திருக்கிறீர்கள் ; வெகுகாலம் ஸுகமும் 
அனுபவித்திருக்கிறீர்கள் ; பெரியோர்கள் புகழத்தகுந்த 
புண்ணியகாரியங்களைச் செய்திருக்கிறீர்கள் ; ராஜஸயம் 
அசுவமேதம் முதலிய யாகங்களையும் செய்திருக்கிறீர்கள் 
உங்களுக்கு ஆகவேண்டியது ஒன்றும் மிச்சமில்லை . ஆகை 


விதுரநீதி .. 


யால் , இன்னும் கொஞ்சகாலம் வனத்திலே வசித்து ஆயு 
சைக் கழிக்கலாம் . உங்களுக்குப் பன்னிரண்டுவருஷம் வன 
வாசஞ் செய்து வழக்க மிருக்கிற படியினால் , இனியும் வன 
வாசஞ் செய்வது கஷ்டமாகத் தோன்றாது . அல்லது , வன 
வாசம் வேண்டாமென்று தோன்றினால் , விருஷ்ணிகள் அந் 
தகர்கள் இருக்குமிடத்தில் அதாவது- மதுராபட் டணத்தி 
லும் துவாரகாபட்டணத்திலும் - பிக்ஷைவாங்கிப் புஜித்தா 
லும் ஆயுசு கழியும் . யுத்தஞ்செய்து அநேகசத்துருக்களைக் 
கொன்று இராச்சிய மடைவது , உங்களுக்கு நல்லதன்று . 
மேலும் , நீங்கள் சுகமனுபவிக்க வேண்டிய காலத்தில் 
அதாவது - பால்யத்தில் - வனவாஸஞ் செய்தீர்கள் ; சொந்தஜ 
னங்களை அதனால் ஆயாஸப்படுத்தினீர்கள் ; சத்துருக்களு 
டைய பலத்தையும் விருத்தியாகும்படி செய்தீர்கள் ; இப்பொ 
மூது கிழத்தனத்தில் யுத்தஞ்செய்வது ஏன் ? இராஜ்யம் வே 
ணுமென்ற எண்ணம் முன்னமே யிருந்திருந்தால் , அப்பொ 
ழுதே யுத்தஞ்செய்து துரியோதனனுடைய கருவத்தைப் 
போக்கடித்து , இராச்சியத்தை அடைந்திருக்கக் 
கூடாது ? பீமன் , அருச்சுனன் , கிருஷ்ணன் முதலானவர் 
களின் உதவி முன்பு இல்லாமற் போயிற்றா ? நீங்கள் யுத் 
தஞ்செய்தால் , பீஷ்மர் , துரோணர் , அசுவத்தாமா , கிருபர் , 
சல்லியன் , கர்ணன் , துரியோதனன் முதலானவர்களைக் 
கொன்றுவிட்டு , உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கப்போகி 
றது ? பூமி முழுதும் உங்களுக்குக் கிடைத்தாலும் , மரண 
மும் கிழத்தனமும் வராம லிருக்குமா ? ஆகையால் , யுத்தஞ் 
செய்ய வேண்டாம் . இப்படி உங்களுடைய பெரிய தகப்பனார் 
சொன்னார் என்று தெரிவித்தான் . 

யுதிஷ்டிரன் , “ ஸஞ்ஜயா ! திருதராஷ்டிரர் சொன்ன 
தெல்லாம் ஸத்தியந்தான் . ஆனால் , துரியோதனன் இராச் 


ஏன் 


விதுரநீதி . 


15 


சியம் கொடுக்காவிட்டால் நான் யுத்தஞ்செய்வது , தரு 
மமா அதருமமா என்றறிந்து , நீ என்னை நிந்தை செய். 
க்ஷத்திரியனுக்குப் பிக்ஷைவாங்குவது ஆபத்துக் காலக் 
துத் தருமம் ; யுத்தத்தில் சத்துருக்களை ஸம்ஹாரஞ் 
செய்து ராஜ்யம் பெறுவதுதான் ஸ்வதருமம் .. 
கள் முன்னோர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ, அந்த 
வழியில்தான் நான் போகிறேன் . இந்தப் பூமியிலுள்ள 
எல்லாத்திரவியத்தையும் அடைவதாயிருந்தாலும் , தேவ 
லோகத்தை யாளுவதா யிருந்தாலும் , பிரமலோகத்தையே 
பெறுவதாயிருந்தாலும் , அவற்றையெல்லாம் அதருமத் 
தால் அடைய நான் விரும்பமாட்டேன் . சகலதருமங் 
களையு மறிந்தவரும் நீதியில் தேர்ந்தவரும் , பிராமணர்களைச் 
தெய்வமாகக் கொண்டாடுகிறவரும் , மகாபலசாலியு மான 
இந்தக்கிருஷ்ணன் எனக்கும் துரியோதனனுக்கும் ஸமான 
மானவர் . அவர் நான் செய்வது நியாயம் , அநியாயம் என் 
பதைச் சொல்லட்டும் . அவர் சொல்லுவதை நான் மறு 
கிறதில்லை ” என்று சொன்னான் 

அதைக்கேட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகி 
றார் : ஸஞ்ஜயா ! பாண்டவர்கள் 

நாசத்தை 
கூடாது . அவர்கள் இராச்சியத்தையும் அடையவேண்டும் . 
அப்படியே , கௌரவர்களும் க்ஷேமமாக இருக்கவேண்டும் . 
ஸஞ்ஜயா ! ஸமாதானம் அடையுங்க ளென்று நான் நித்த 
யம் சொல்லுகிறேன் . யுதிஷ்டிரருக்கும் இதுதான் விருப் 
பம் . ஆனால் , திருதராஷ்டிரரும் அவருடைய புத்திரர் 
களும் எங்களுடைய ராஜ்யத்திலும் பேராசைகொண்டி 
ருப்பதால் , சமாதான மாவது எளிதல்ல . கலகந்தான் விருத் 
தியாகும் என்று யுதிஷ்டிரர் சொல்லுகிறார் . யுதிஷ்டிரர் 
பிக்ஷை வாங்கிக்கொண்டிருந்தால் கலகம் நேரிடாதென் 


யடையக் 


16 

விதுரநீதி . 
ராலோ , பிச்சையெடுப்பது பிராமணனதுதொழிலே யன்றி 
க்ஷத்திரியனது தொழில் அன்று . பிராமணனுக்குத்தான் 
வேதாத்தியயகஞ் செய்வதும் , அத்தியயாஞ் செய்விப்பதும் , 
யாகஞ்செய்வதும் , யாகஞ்செய்விப்பதும் , கொடுப்பதும் , 
கொடுப்பதைவாங்கிக்கொள்வதும் ஆகிய ஆறுதொழில்கள் 
ஏற்பட்டுள்ளன . க்ஷத்திரியனுக்கு அத்தியயகஞ்செய்வதும் 
யாகஞ்செய்வதும் தானமும் ஆகிய மூன்று கருமங்கள் தான் 
ஏற்பட்டுள்ளன ; இவற்றைத் தவிர க்ஷத்திரியனுக்கு ப்ரஜை 
களைப்பாதுகாத்தல் முக்கிய தரும மாம் . அதற்காக யுத்தத் 
திலே பிராணனையிழந்தாலும் இழக்கலாம் . வைசியனுக் 
கும் க்ஷத்திரியனுக்குச் சொன்ன மூன்றுகருமங்கள் 
உண்டு . அவனுக்குப் பயிர்த்தொழில் செய்வதும் மாடுகளைக் 
காப்பாற்றுவதும் வியாபாரஞ்செய்வதும்கூட உண்டு : அன்றி 
யும் , அவன் பிராமணக்ஷத்திரியர்கட்குப் பிரியமானதைச் 
செய்யவேண்டும் . சூத்திரன் வேதாத்தியயகமும் யாகமுஞ் 
செய்யக்கூடாது ; பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன் இவர் 
களுக்கு வந்தநமும் பணிவிடையும் செய்வது அவனுடைய 
கருமம் . அவனுடைய தொழிலும் அதுதான் . ராஜா நான் 
வர்ணங்களையும் சமமாகக் காப்பாற்றவேண்டும் . தங்கள் 
பொருளையாகிலும் பிறர்பொருளை யாகிலும் திருடுகறவர்க 
ளைக் கொல்லவேண்டும் . அதற்காகவே யுத்தமென்பது ஏற் 
பட்டது ; அதற்காகத்தான் தநுசு பாணம் கவசம் கத்தி முத 
விய ஆயுதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன . திருடர்களையும் 
திருடர்களுக்கு உதவிசெய்கிறவர்களையும் வதஞ் செய்வது 


* ஸமமென்றால் அவரவருக்குத் தக்கபடி என்று அர்த்தம் : 
மாதாவையும் பாரியையையும் ஸமமாய் நடத்துகிறானென்றால் , 
மாதாவுக்குத் தான் வந்தனஞ்செய்வதும் பார்யையால் பணிவிடை 
செய்து கொள்வதுதான் லமத்துவம் . 


விதுரநீதி . 


17 


அரசர்களுக்கு மிக்க புண்ணியமான செயல் . இப்பொழுது 
கௌரவர்கள் அந்தத்திருட்டுக்காரியத்தைத்தான் செய்திருக் 
கிறார்கள் . அவர்கள் பாண்டவர்களுடைய இராஜ்யத்தை அப 
கரிக்கக் காரண மென்ன ? பலாத்காரமாக அபகரிப்பதும் , பா 
ராமலிருக்கும்போது அபகரிப்பதும் இரண்டும் திருடுதான் : 
ஆகையால் , அந்த அகாரியத்தைச் செய்த துரியோதனனையும் 
அவனுக்கு உதவியா யிருந்தவர்களையும் கொல்வது , யுதிஷ்டி 
ரனுக்குத் தருமந்தான் . கௌரவர்களுக்கு மரணகாலம் சமீ 
பித்திருக்கிறபடியால்தான் , இந்த அகாரியத்தைச் செய்தார் 
கள் ; நல்லகுலத்திற்பிறந்தவரும் நல்ல நடத்தையுடையவரு 
மாகிய பாண்டவர்களின் பாரியையான திரௌபதி தீண்டக் 
கூடாதவளாக இருந்த காலத்தில் அவளைச் சபையில் துச்சா 
சனன் இழுத்து வந்தான் ; குலத்துக்குத் தலைவர்களாகிய 
பீஷ்மாசாரியர் முதலியவர்கள் அவனைத் தடுக்காமல் உபே 
க்ஷை செய்தார்கள் . அவள் அச்சபையில் தீனஸ்வரத் 
தோடு கதறினதற்கு , விதுரன் ஒருவன் தான் 

திரௌபதி 
யைச் சபைக்கு அழைத்து அவமானஞ்செய்வது அதருமம் 
என்று சொன்னான் . அவனுடையவார்த்தையை எவரும் 
இலட்சியஞ் செய்யவில்லை . அச்சமயத்திலே , தேரோட்டியின் 
பிள்ளையான கர்ணன் , திரௌபதி ! உன்பதிகள் தோல் 
வியை அடைந்துவிட்டார்கள் ; இனி அவர்கள் இல்லை ; 
நீயோ இளம்பிராய முள்ளவள் ; வேறு கணவனைத் தேடிக் 
கொள் என்றான் . அந்தவசனம் அருச்சுனனுடைய இருத , 
யத்திலே பாணம்போலப் பொத்தியிருக்கிறது . பாண்டவர் 
கள் கிருஷ்ணாஜினத்தை யுடுத்த போது , துச்சாஸனன் , 
எள்ளின்பதரைப் போன்ற பாண்டவர்கள் இனி எழுந் 
திருக்க முடியாத நரகத்தில் விழுந்து விட்டார்கள் என் 
றான் . யுதிஷ்டிரரே ! ஏன் ஆலோசிக்கிறீர் ? இராஜ்யம் 


2 


18 


விதுரநீதி . 


போய்விட்டது ; தம்பிகள் போய்விட்டார்கள் ; திரௌபதி 
ஒருத்தி மிச்சமாக இருக்கிறாள் ; அவளைப் பந்தயம்வைத்துப் 
பாரும் என்று சகுனி சொன்னான் . ஸஞ்ஜய ! இதெல்லாம் 
- உனக்குத் தெரியுமல்லவா ? 

போனதெல்லாம் போகட்டும் ; சூதாட்டத்து ஏற்பாட் 
டின்படி பாண்டவர்கள் வனவாஸ அஜ்ஞாத வாஸங்களைச் 
செய்து வந்த பிறகாவது அவர்களுடைய இராஜ்யத்தை 
அவர்களுக்குக் கொடுக்க லாமே ; அதையும் செய்யாமல் துரி 
யோதனாதியர் துவேஷத்தை விருத்தி செய்கிறார்கள் . இப்படி 
யிருக்க , கௌரவர்களுக்கு எப்படி க்ஷேம முண்டாகும் ? 
ஆனாலும் , நான் அங்கே போய்ச் சமாதானஞ் செய்து 
பாண்டவர்களுக்கு அவர்களுடையபாகத்தை வாங்கிக் 
கொடுத்து , யமன்வாயிலே அகப்பட்ட கௌரவர்களை விடு 
விப்பதற்கு என்னாற் கூடுமான வரையில் முயல்கிறேன் . 
ஒருஸமயம் பலித்தால் , எனக்குப் புண்ணியம் கிடைக்கும் . 
நான் உங்களுடைய ஸபையில் ஒருவருக்கும் கெடுதியை 
யுண்டாக்காத தருமவார்த்தைகளைப் பேசப்போகிறேன் 
எல்லாரும் கேட்பீர்கள் . பீமன் முதலான பாண்டவர்கள் , 
துரியோதனன் முதலிய சத்துருக்களைக் கொன்றுவிட்டு , 
முன்பு அவர்கள் சொன்ன ஏச்சுவார்த்தைகளைத் தாம் ஏசிக் 
காட்டப்போகிறார்கள் . நியாயமாகத் தங்களுடைய இராஜ் 
யத்தின்பொருட்டு யுத்தஞ்செய்யும் பாண்டவர்களுக்கு ஒரு 
ஸமயம் யுத்தத்தில் மரணம் நேரிட்டாலும் நல்லதுதான் . 
இப்போது , பாண்டவர்கள் பாதிராஜ்யத்தை வாங்கிக் 
கொண்டு ஸமாதான மடைந்து திருதராஷ்டிரருக்குப் பணி 
விடை செய்யவும் , பாகங் கொடுக்காவிட்டால் யுத்தஞ் 
செய்து முழுராஜ்யத்தையு மடையவும் சித்தமாக இருக் 
கிறார்க ளென்று , 

ஸஞ்ஜயனே ! திருதராஷ்டிரருக்குச் 
சொல்லு ” என்று கிருஷ்ணபகவான் பேசி முடித்தார் . 


R 


விதுரநீதி . 


19 ) 


பிறகு , யுதிஷ்டிரனும் , “ ஸஞ்ஜய ! க்ஷேமமாய் ஊருக் 
குப் போய்ச் சேர் . நீயும் விதுரரும்தான் எங்களுடைய 
இஷ்டர்கள். நீ சுத்தாத்துமா ; மத்தியஸ்தன் ; தூதனாக 
வந்திருக்கிறாய் . திருதராஷ்டிரரிடத்தில் நடந்ததைத் தான் 
சொல்வாய் . கெடுதலைச் சொல்லமாட்டாய் . அங்கிருக்கும் 
பிராமணர்களுக்கும் ஸந்யாஸிகளுக்கும் என்னுடைய வந் 
தனத்தைச் சொல்லு . எங்களுக்குத் தனுர்வேதத்தை உட 
தேசித்த துரோணாசாரியருக்கு என்னுடைய நமஸ்காரத் 
தைச் சொல் . அசுவத்தாமா , கிருபாசாரியர் இவர்களுக்கும் 
என் வந்தனஞ் சொல்லு . சூரத்தனம் , பலம் , நல்ல நடத்தை , 
தபஸ் , புத்தி , தைரியம் முதலிய குணங்களுக்கு இருப்பி 
மான பீஷ்மருக்கும் எங்கள் நமஸ்காரத்தைச் சொல்லு . 
நல்லமனசும் படிப்புமுடைய திருதராஷ்டிரருக்கும் எமது 
வந்தனஞ் சொல்லு . திருதராஷ்டிரருடைய முதற்புத்தி 
ரன் மந்தபுத்தி ; மூர்க்கன் ; கபடமுள்ளவன் ; பாவி ; உல 
கத்திலே கெட்டபெயர் எடுத்தவன் : அந்தத் துரியோதனனை 
நான் க்ஷேமம் கேட்டதாகச் சொல்லு . மற்ற பந்துக் 
களையும் 

பந்துஸ்திரீகளையும் பார்த்து , தக்கபடி வந் 
தனம் ஆசீர்வாதம் குசலம் இவற்றை நான் சொன்னதாகச் 
சொல்லு . மஹாபுத்திசாலியும் ஞானியு மான 
ரரை க்ஷேமம் விசாரித்ததாகச் சொல் ; அவர் எங்க 
ளுக்குப் பிதா , குரு , எஜமாகன் , தாயார் , சிநேகிதர் : எல் 
லாம் அவர் தான் . துரியோதனன் முதலானவர்களுடைய 
பாரியைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தைச் சொல்லு 
அவர்களுடைய கன்னிகைகளுக்கு நீங்கள் பர்த்தாக்களுக்கு 
அனுகூலர்களாயும் , பர்த்தாக்கள் உங்களுக்கு அனுகூலர்க 
ளாயும் ஆகக்கடவீர் என்று நான் ஆசீர்வாதஞ்செய்ததாகச் 
சொல்லு . பட்டணத்து ஜநங்கள் எல்லோரையும் க்ஷேமம் 


விது 


20 


விதுரநீதி . 


விசாரி . செவிடர் , குருடர் , நொண்டிகள் , முடவர் , ஏழை 
கள் , ரோகிகள் ஆகிய எல்லோரையும் நான் விசாரித்ததாகச் 
சொல்லு , துரியோதனனிடத்து நான் சொன்னதாக இப்ப 
டிச் 

சொல்வாய் : -- எங்களுக்கு இந்திரப்பிரஸ்தத்தைக் 
கொடுத்துவிடு ; அல்லது , யுத்தமாவதுசெய் . நீ எங் 
களுக்குச் செய்த ஒவ்வொரு அபராதத்தையும் நாங்கள் 
பொறுத்தோம் . போனதெல்லாம் போகட்டும் . நாம் இனி 
ஒருவருக்கொருவர் பிரீதியாயிருப்போம் : ஸமாதானமடை 
வோம் . எங்களுக்குச் சரிபாதிபாகங்கூடக் கொடுக்கவேண் 
டாம் . ஐந்துஸஹோதரர்களுக்கும் ஐந்து கிராமங்களைக் 
கொடுத்துவிடு ; நாங்கள் சமாதான மடைகிறோம் . தம்பி 
யும் தமையனும் , தகப்பனும் புத்திரனும் , ஸம்பந்திகளும் 
போர்க்களத்தில்இறந்துபடாமல் ஒருவரோடொருவர் சேர் 
ந்துவாழட்டும் . நான் சமாதானத்திற்கும் யுத்தத்திற்கும் 
ஸித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லு . என்றான் . 

இப்படியே பாண்டவர் ஐவரும் தனித்தனி சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு , ஸஞ்ஜயன் , எல் 
லாரிடத்திலும் விடைபெற்று , இரதத்தில் உட்கார்ந்து ஒரு 
பகல்நேரம் பிரயாணஞ்செய்து சாயங்காலத்தில் ஹஸ்திநா 
பட்டணத்தைச் சேர்ந்தான் . ஸஞ்ஜயன் , அங்கே அரண்ம 
னையிற் பிரவேசித்து அந்தப்புரத்துவாசலில் நின்றுகொண்டு , 
“ நான் வந்திருப்பதாக மஹாராஜாவுக்குச் சொல்லுக ” 
என்று துவாரபாலகனுக்குத் தெரிவித்தான் . துவாரபால 
கன் , உள்ளே போய் , " மஹாராஜா! ஸஞ்ஜயர் பாண்டவர்க 
ளிடத்துக்குப் போய் வந்திருக்கிறார் . தங்கள் ஸமயத்தை 
அறிய விரும்புகிறார் ; தங்களைத் தரிசிக்கவேணுமென்பது , 
அவருடைய உத்தேசம் ” என்றான் . திருதராஷ்டிரன் " அவ 
னுக்கு எப்பொழுதும் தடையில்லையென்றுசொல் ” என் 
றான் . அவனும் அவ்வாறே ஸஞ்ஜயனுக்குத்தெரிவித்தான் . 


விதுரநீதி . 


21. 


கட்டும் காவலுமாயிருக்கும் அரண்மனையின் நடுவிலே 
சுவர்ணாசநத்தில் உட்கார்ந்திருக்கும் திருதராஷ்டிரமஹாரா 
ஜாவைப்பார்த்து , ஸஞ்ஜயன் , “ நான்ஸஞ்ஜயன் : நமஸ்காரஞ் 
செய்கிறேன் . பாண்டவர்களிடத்துக்குப் போய்வந்தேன் . மிக 
வும் நல்ல மனசையுடைய யுதிஷ்டிரர் தங்களுக்கு வந்தகஞ் 
செய்து , க்ஷேமம் விசாரிக்கச்சொன்னார் . அவர் தங்களுடைய 
புத்திரர்கள் சுற்றத்தார்கள் அமைச்சர்கள் வேலைக்காரர்கள் 
இவர்களுடைய க்ஷேமத்தையெல்லாம் விசாரிக்கச் சொன் 
னார் ” என்றான் . திருதராஷ்டிரன் “ ஸஞ்ஜய ! யுதிஷ்டிரன் 
பேக்ஷமமாயிருக்கிறானா? நான் சந்தோஷமாய் 

உன்னைக் 
கேட்கிறேன் ; ஸஞ்ஜய ! அவன் பி.ராதாக்களுடனும் , மந்திரி 
களுடனும் , புத்திரர்களுடனும் ஸுகமாகஇருக்கிறானா P3 

ஸஞ்ஜயன்- " மகாராஜா ! யுதிஷ்டிரர் எல்லாருடனும் 
க்ஷேமமாக இருக்கிறார் . அவர் தமக்கு முன்னிருந்த ராஜ்ய 
பாகத்தை உம்மிடத்திலிருந்து அடைய விரும்புகிறார் : 
அவர் தோஷமில்லாத தர்ம அர்த்த காரியங்களைச் செய்கிற 
வர் ; நல்ல மனசும் ஆசாரமும் உள்ளவர் ; பெரியோர்க 
த்திலிருந்து அநேகவிஷயங்களைக் 

கேட்ட 

----றிந்தவர் ; 
தனத்தைக்காட்டிலும் தருமத்தை மேலாக எண்ணி பிருக் 
கிறார் ; தயை யென்பதையே முக்கிய தருமமாக வைத்திருக் 
கிறார் . தருமத்துக்கு விரோதமான ஸுகத்தையும் இஷ் 
டர்களையும் அவர் விரும்புகிறதில்லை . அவருக்கு இவ்வளவு 
குணங்க ளிருந்தும் அவர் கஷ்டப்படுவதைப் பார்த்தால் , 
தெய்வந்தான் மனுஷ்யயத்தனத்தைக்காட்டிலும் மேலான 
தென்று எண்ணுகிறேன் . ஸுத்ரதாரன் பொம்மைகளை 
ஆட்டுவதுபோல் ஈசுவரன் மனுஷ்யனை ஆட்டுகிறான் . 
உங்களிடத்திலிருக்கும் தோஷங்களையும் அவரிடத்திலி 
ருக்குங் குணங்களையும் பார்த்தால் , உங்களைக் கொல் 


22 


விதுரநீதி . 


லாமல் அவர் மன்னித்து விட்டிருக்கிறா ரென்று எண்ணு 
கிறேன் . அவர் தோலை யுரித்த சர்ப்பம் போலப் பாவத் 
தை நீக்கிச் சுத்தமாக இருக்கிறார் . நீர் செய்யும் காரியம் , தரு 
மத்துக்கும் அர்த்தத்துக்கும் விரோதமானது ; 

யோக்கி 
யர்களுடைய வழியை விட்டு விலகியது . அதை எல்லாரும் 
நிந்திக்கிறார்கள் . இன்னும் உமக்குப் பாவம் அதிகரிக்கப் 
போகிறது . உம்முடைய தோஷத்தால் கௌரவமிசமே 
நாச மடையப்போகிறது . அதற்குக் காரணம் நீர் தான் : 
ஆனபடியால் , பாவம் உம்மைத்தான் அடையும் ; யுதிஷ் 
டிரருக்குப் பாவம் நேரிடாது . லோகத்தில் சாசுவதமான 
நிந்தை உமக்குக் கிடைக்கப்போகிறது . நம்மைப்போலிருக் 
கும் ஒருமனுஷ்யன் அருச்சுனன் இந்தத் தேஹத்தோடு 
தேவலோகம் போய் , அஷ்ட திக்பாலகர்களிடத்து வரங்களை 
அடைந்து , வேடனுடைய உருவம் பூண்ட... மகேசுவரனை 
யும் சந்தோஷப்படுத்தி , பாசுபதாஸ்திரம் முதலான வித்தை 
களையும் சம்பாதித்துத் திரும்பி வந்திருக்கிறானே ! இதைக் 
காட்டிலும் அவர்களுடைய மேன்மையை என்ன சொல்ல 
வேண்டும் ? 

அதிகம் சிரமப்பட்டிருக்கிறேன் : 
இரதத்தின் வேகத்தால் என்தேகமெல்லாம் வலிக்கிறது . 
மஹாராஜா ! உத்திரவு கொடும் ; போஜனஞ்செய்து படுக் 
கிறேன் . நாளைத்தினம் சபையில் கௌரவர்கள் எல்லோ 
ருடைய எதிரிலும் , யுதிஷ்டிரர் சொன்ன வசனங்களைச் 
சொல்லுகிறேன் ” என்றான் . 

அதற்குத் திருதராஷ்டிரன் சொல்லுகிறான் : “ ஸஞ்ஜய ! 
போ : படுத்துத் தூங்கிச் சிரமபரிகாரஞ் செய்துகொள் . 
யுதிஷ்டிரன் சொன்ன வார்த்தையை நாளைக்காலையில் 
சபையிலே எல்லாக் கௌரவர்களும் கேட்கும்போது 
சொல்லு ” என்று உத்திரவு கொடுத்தான் .. 


நான் 


விதுரநீதி . 


23 


ஸஞ்ஜயன் போனபிறகு , திருதராஷ்டிரனுக்குத் தூக் 
கம் வரவேயில்லை . ஆகையால் , அவன் , துவாரபாலகனைக் 
கூப்பிட்டு , விதுரனை யழைத்துவா என்று அனுப்பினான் . 

அவன் , விதுரரிடத்திற் போய் , “ மஹாபுத்திசாலியே ! 
மஹாராஜா உம்மைப் பார்க்க விரும்புகிறார் ” என்று சொன் 
னான் . விதுரர் , உடனே புறப்பட்டு , அரண்மனைக்கு வந்து 
வாசலில் நின்று கொண்டு , “ நான் வந்திருப்பதைத் தமைய 
னாருக்குத் தெரிவி என்று துவாரபாலகனுக்குச் சொன் 
னார் . 

அவன் , உள்ளே போய் , " மகாராஜா ! விதுரர் தங்கள் 
திருவடிகளைத் தரிசிக்க வாசலில் வந்து காத்திருக்கிறார் , 
அவர் என்ன செய்யட்டும் ? எனக்கு உத்திரவு செய்க " 
என்றான் . 

திருதராஷ்டிரன் : - " நீடித்த ஆலோசனையும் மஹாபுத் 
தியுமுடைய விதுரனைச் சீக்கிரம் அழைத்துவா. அவனைப் 
பார்க்கத் தகாத நேரம் எனக்கு எப்பொழுதும் இல்லை 
யன்றோ ” என்றான் . 

துவாரபாலகன் : -- விதுரரே ! புத்திசாலியான மஹா 
சாஜாவின் அந்தப்புரத்திற் பிரவேசம் செய்யும் . உம்மைப் 
பார்க்கத்தகாத சமயம் அவருக்கு எப்பொழுதும் இல்லை 
யென்று எனக்குச் சொன்னார் ” என்றான் . 

பிறகு , விதுரர் அரண்மனையினுள்ளே புகுந்து கைக 
ளைக் கூப்பிக்கொண்டு , ஏதோ ஆலோசனை செய்து கொண்டி 
ருக்கும் ராஜாவைப் பார்த்து , “ நான் விதுரன் : தங்கள் 
ஆக்கினைப்படி வந்திருக்கிறேன் .நான் , என்ன சேய்யவேண் 
இம் ? கட்டளையிடும் " என்றார் . 

திருதராஷ்டிரன் :----- விதுர ! ஸஞ்ஜயன் வந்தான் . 
என்னை நிரம்பவும் நிந்தித்துப்போயினான் . எவனுக்கு 


24 . 


விதுரநீதி . 


உலகத்தில் சத்துருக்களே இல்லையோ , அந்தத் தருமன் 
எனக்குச் சொல்லி யனுப்பின வார்த்தையை அவன் 
நாளைத்தினம் சபைநடுவில் சொல்லப்போகிறானாம் . குரு 
வமிசத்துக்குத் திலகம் போன்ற யுதிஷ்டிரனுடைய வார்த் 
தைகள் என்னமோ எனக்குத் தெரியவில்லையே ! அது என் 
தேஹமெல்லாம் எரிக்கிறதே ! தூக்கம் வரவில்லையே ! 
என்ன செய்தால் எனக்கு க்ஷேமம் கிடைக்கும் ? அதைச் 
சொல்லடா , விதுரா ! தரும அர்த்தங்களை நீ அறிந்தவன் . 
ஸஞ்ஜயன் பாண்டவர்களிடமிருந்து வந்த நேரம் முதல் 
என் மனசுக்குச் சமாதானமே இல்லை . அவன் நாளை என்ன 
சொல்லப் போகிறானோ என்றே எனக்கு ஆலோசனையாக 
இருக்கிறது . விதுரா ! யுதிஷ்டிரனுடைய அபிப்பிராயம் 
என்ன இருக்கும் ? அதை நன்றாய்ச் சொல்லு , எப்படிச் 
செய்தால் நமக்கு க்ஷேமம் கிடைக்கும் ? எல்லாப் பிரஜை 
களும் சுகமடைவார்கள் ? என்று விதுரனை வினாவினான் . 

விதுரர்: - " தனக்குச் சாதனங்களில்லாமலிருக்கும் 
போது பலவானுடன் பகைகொண்டவனுக்கும் , எல்லாவற் 
றையும் பறிகொடுத்தவனுக்கும் பிறர்மனைவிமாரை விரும்பு 
கிறவனுக்கும் சோரனுக்கும் தூக்கம் வராது . மஹாரா 
ஜாவே ! இந்தத் தோஷங்களில் யாதொன்றும் உம்மிடத்தில் 
இல்லையே ? நீரோ பிறருடைய திரவியத்தை விரும்பி ஸந் 
தோஷப்பட வில்லையே . 

திருதராஷ்டிரன் : - " விதுர ! எங்கள்வமிசத்தில் நீ 
ஒருவன்தான் புத்திமான் . தருமத்தை யனுசரித்தும் 
க்ஷேமகரமாயு மிருக்கிற உன் வார்த்தையைக் கேட்க 
விரும்புகிறேன் : சொல் . ” 

விதுரர் : - " அண்ணா ! அரசர்க்கு உரிய சகல லக்ஷ 
ணங்களையு முடைய ராஜா எல்லாவுலகங்கட்கும் அதிபதியா 


விதுரநீதி . 


வான் . அந்தலக்ஷணங்களையுடையவர் யுதிஷ்டிரர் ; அவரை 
நீர் அருகே வைத்துக்கொண்டு காப்பாற்ற வேண்டியதா 
யிருக்க , அவரைக் காட்டுக்குத் துரத்திவிட்டீர் ;நீர் ராஜலக்ஷ 
ணவீனர் ; உமக்குக் கண்ணோ இல்லை . நீர் * தருமாத்துமாவா 
கவும் தருமமறிந்தவராகவு மிருந்தபோதிலும் , இராஜ்யம் 
உமக்கு இல்லை . உமக்கு ராஜ்ய மில்லாமையால் , பாண்டு 
ராஜா ராஜ்யத்தை யடைர் தார் . ஆகையால் , ராஜ்யம் 
அந்தவமிசத்துக்கே உரியது . யுதிஷ்டிரர் , மிருதுவான சுபா 
வம் தயை தருமம் ஸத்தியம் சூரத்தனம் முதலிய குணங்கள் 
உள்ளவ ரானபடியாலும் , நீர் அவருக்குப் பெரியோரான 
படியாலும் , அவர் , நீர் செய்த உபத்திரவங்களைப் பொறுத்தி 
ருக்கிறார் . ராஜ்யம் ஆளுகிறவன் பண்டிதனாக இருக்க 
வேணும் . அந்தக்குணம் பாண்டவரிடத்தில் தவிர உம்மு 
டைய புத்திரர்களிடத்தில் இல்லை . அப்படியிருக்க , துர் 
யோதனன் , சகுனி, கர்ணன் , துச்சாசனன் என்ற இவர்க 
ளிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புவித்து எப்படி ஷேமத்தை 
அபேக்ஷிக்கிறீர் ? 

ஆத்துமஞானம் நல்லகிரியை கர்மங்கள் பொறுமை 
தினந்தோறும்தருமம்செய்வது என்ற இந்தக்குணங்களை 
யுடையவனும் புருஷார்த்தங்களை விடாதவனும் , பண்டித 
னென்று சொல்லப்படுவான்.ஒரேவிருக்ஷத்திலிருந்து , ஸ்ருக் 
த்ரோணி பேஷனீ பீடனீ முதலியயஜ்ஞபாத்திரங்கள்உண் 
டான போதிலும் , அவைகளின் யோக்கியதை வேறுவேறே ; 
அப்படியே ஒரேவமிசத்திலே யோக்கியரும் அயோக்கிய 
ரும் பிறக்கிறார்கள் . நல்ல காரியங்களைச் செய்வதும் , கெட்ட 
காரியங்களைச் செய்யாம லிருப்பதும் , பரலோகம் உண் 

* இங்கே தருமாத்துமா தருமமறிந்தவர் என்னும் இரண்டு 
விசேஷணங்களும் உபசாரத்துக்காகச் சொன்னவையாகும் . 


26 


விதுரநீதி . 


டென்று நம்புவதும் , தெய்வம் இல்லை யென்று எண்ணாமலி 
ருப்பதும் பண்டிதனுடைய அடையாளம் . கோபம் , மிதமிஞ் 
சின ஸந்தோஷம் , பிறரை யவமதித்தல் , நல்ல காரியஞ் செய் 
வதில் வெட்கம் , வணக்கமில்லாமை , நான்தான் பெரியவ 
னென்னும் எண்ணம் என்ற இந்தத்துர்க்குணங்கள் எவனைப் 
புருஷார்த்தங்களிலிருந்து குறைக்கமாட்டாவோ , அவன் 
தான் பண்டிதன் . எவன் காரியஞ்செய்வதையும் ஆலோசனை 
செய்வதையும் ஆலோசனை செய்ததையும் பிறர் அறியமாட் 
டார்களோ , காரியஞ் செய்த பிறகுதான் அறிவார்களோ , 
அவன் தான் பண்டிதன் குளிரும் வெப்பமும் பயமும் 
பிரீதியும் ஸம்பத்தும் விபத்தும் எவனுடைய காரியத் 
தைக் கெடுக்கமாட்டாவோ, அவன் தான் பண்டிதன் . எவ 
னுடைய பிரஜ்ஞை ஸம்ஸாரத்திலிருந்தாலும் தருமார்த்தங் 
களைச் சேர்க்கிறதோ, காமத்தைக் காட்டிலும் அர்த்தத்தை 
மேலானதாக எண்ணுகிறதோ, அவன் தான் பண்டிதன் . 
பண்டிதர்கள் தம்மாற் கூடுமான காரியத்தையே செய்ய 
விரும்புவார்கள் ; " அதைத்தான் செய்வார்கள் ; யாரையும் 
அவமதிக்கமாட்டார்கள் . எவன் பிறர் சொல்லுவதைச் சீக் 
கிரம் அறிகிறானோ , தான் அறிந்தது சரிதான் என்று உறு 
திப்படுவதற்காகப் பிறர்சொல்லுவதை வெகுநேரம் கேட் 
கிறானோ , நன்றாய் அறிந்த பிறகுதான் காரியஞ்செய்யத் 
தொடங்குகிறானோ, தன்னிஷ்டப்படியெல்லாஞ் செய்ய 
மாட்டானோ, கேட்காமலிருக்கையில் பிறருடைய காரியத் 
தில் தலையிடமாட்டானோ , அவன் தான் பண்டிதன் . பண் 
டிதர்கள் - தமக்குக் கிட்டாததை விரும்பமாட்டார்கள் ; 
நடந்து விட்ட செயலைப் பற்றி விசனப்படமாட்டார்கள் ; 
ஆபத்து நேரிட்ட போதும் மோஹமடையமாட்டார்கள் ; 
இந்தக் காரியம் நம்மாற் செய்ய முடியும் என்று நிச்சயித்த 


விதுரநீதி , 


27 


பிறகுதான் ஒருகாரியத்தை ஆரம்பிப்பார்கள் ; ஆரம்பி 
த்தபிறகு நடுவில் நிறுத்த மாட்டார்கள் ; காலத்தை வீணாக்க 
மாட்டார்கள் ; மனஸைச் சுவாதீனமாக வைத்துக்கொண்டி 
ருப்பார்கள் . திருதராஷ்டிரா ! பண்டிதர்கள் உத்தமபுருஷர் 
கள் செய்யத்தகுந்த காரியத்திலேயே சந்தோஷ மடைவார் 
கள் ; ஐசுவரியத்தைக் கொடுக்கிற காரியங்களைத்தான் செய் 
வார்கள் ; தமக்கு இதஞ்செய்பவனைக் கண்டு காரணமில்லாமல் 
துவேஷங் கொள்ளமாட்டார்கள் . எவன் தன்னைப்பிறர்பெரு 
மைப்படுத்துவதால் ஆநந்தமடையமாட்டானோ, அவமானப் 
படுத்தினதால் 

விசனப்படமாட்டனோ, கங்கா நதியின் 
மடுப்போல் எப்போதும் கலங்காம லிருப்பனோ , அவன் தான் 
பண்டிதன் . எல்லாப் பிராணிகளுடைய உண்மையையும் 
அதாவது - எல்லாம் நாசமடையுந்தன்மையுள்ள தென்பதை 
யும் , -- காரியஞ்செய்யும் விதத்தையும் , அதற்கு வேண்டிய 
பதார்த்தங்களையும் அறிந்தவன் எவனோ, அவன் தான் பண்டி 
தன் . எவன் தடங்கலில்லாமல் பேசுவானோ, சமத்காரமான 
கதைகளை அறிந்தவனோ, ஊஹமுள்ளவனோ, சமயத்திற்கு 
ஏற்றமதி யுள்ளவனோ, விஷயத்தைச் சீக்கிரஞ் சொல்லத் 
தெரிந்தவனோ, அவன் தான் பண்டிதன் . எவன் தன் புத் 
திக்குத் தகுந்தபடி சாஸ்திரங்களைப் படித்திருக்கிறானோ, 
படிப்புக்குத் தக்கபடி புத்தியுள்ளவனோ, பெரியோர்கள் செய்த 
ஏற்பாட்டைக் கெடாதவனோ, அவன் பண்டிதன் என்ற 
பெயரை யடைவான் . எவன் ஏராளமான திரவியத்தையும் 
வித்தையையும் ஐசுவரியத்தையும் அடைந்தும் கர்வமில்லா 
மலிருக்கிறானோ, அவன் பண்டிதன் . 

( வன் தன் காரியத்தை விட்டுப் பிறர்காரியத்தைச் 
செய்கிறானோ, சிநேகிதன்விஷயத்தில் கபடமாக நடக்கி 
முனோ, அவன் மூர்க்கனேயாவன் . எவன் படிப்பு இல்லா 


28 


விதுரநீதி . 


எவன் 


மலே கர்வமடைகிறானோ, தரித்திரனாயிருந்தும் உதாரகுண 
முடையவனாக இருக்கிறானோ , * சூதாட்டத்தினால் திரவியம் 
ஸம்பாதிக்க விரும்புகிறானோ, அவன் மூடன் . 
தன்மேல் அன்பு இல்லாதவனை விரும்புகிறானோ, அன்பு 
உள்ளவனைக் கைவிடுகிறானோ, பலவானுடன் துவேஷஞ் 
செய்கிறானோ, அவன் மூடன் . சத்துருவை மித்திரனாக 
நினைக்கிறவனும் , மித்திரனைப் பகைத்து அவனைக் கொல்ல 
யத்தனஞ் செய்கிறவனும் , கெட்ட காரியங்களைச் செய்ய 
யத்தகஞ் செய்கிறவனும் , மூடபுத்தி யெனப்படுவான் . 
1 எவன் தன் வேலைகளை வேலைக்காரர்களாலேயே செய்து 
கொள்ளுகிறானோ , எல்லாரிடத்திலும் சந்தேகப்படுகி 
றானோ , சீக்கிரஞ் செய்யவேண்டியதை ஆலசியஞ் செய்கி 
நானோ, அவன் மூடன் . எவன் பிதிருக்களுக்குச் சிராத் 
தஞ் செய்யாதவனோ, தேவதைகளைப் பூஜியாதவனோ, கபட 
மில்லாத மித்திரனை அடையாதவனோ, அவன் மூடன் 
என்றே சொல்லப்படுவான்.எவன் கூப்பிடாத இடத்திற்குப் 
போகிறானோ , கேட்காதபோது பேசுகிறானோ, நம்பத்தகாத 
வனை நம்புகிறானோ, அவன் மூர்க்கனேயாவன் . எவன் 
தான் தோஷமுள்ளவனாயிருக்கும் போது பிறரைத் தூஷிக்கி 
றானோ , அதகாரமில்லாமலிருக்கும்போது கோபிக்கிறானோ, 
அவன் மூடனே . எவன் தன்னுடைய பலத்தைத் தெரிந்து 
கொள்ளாமல் பெருத்த காரியங்களைச் செய்கிறானோ, தரும 
அர்த்தங்களை உண்டாக்காத காரியங்களைச் செய்கிறானோ, 


# இது சகுனியைப்பற்றிச் சொன்ன தாகும் . 

| பாண்டவர்களைத் தள்ளிவிட்டுக் கர்ணனைச் சேர்த்துக் 
கொண்ட திருதராஷ்டிரனைப்பற்றிச் சொன்னது இச்சொல் . 

1 இது , அரக்குமாளிகை முதலான காரியங்களைக் குறித்த 
சாகும் , 


விதுரநீதி . 


29 : 


முடிவு அடைதற்கு அரியனவான தொழில்களைப் பிரயத்தன 
மில்லாமலே அடைய விரும்புகிறானோ, அவன் மூடன் என்று 
சொல்லப்படுவான் . எவன் அயோக்கியனுக்கு வித்தியாதா 
னஞ்செய்கிறானோ, யோக்கியனுக்குச் செய்யாதிருக்கிறானோ, 
பிழைப்புக்காக உலோபியை அண்டுகிறானோ , அவன் மூர்க்க 
னென்று சொல்லப்படுவான் . எவன் தனக்கு ஏராளமான 
சம்பத்து இருக்கும்போது இஷ்டமித்திரர்களுக்குக் கொடா 
மல் தான் தனியாக அனுபவிக்கிறானோ, தன் தகுதிக்கு 
ஏலாத விலையுயர்ந்த வஸ்திரங்களை யுடுக்கிறானோ, அவன் 
மூ ... னென்று சொல்லப்படுவான் . 

ஒருவன் பாவஞ் செய்து திரவியம் சம்பாதிக்கிறான் : 
அதன் சுகத்தைப் பலர் அனுபவிக்கிறார்கள் : அவர்களுக் 
குப் பாவத்தின் பயன் உண்டாகாது ; செய்தவனே பாவப் 
பயனை அனுபவிப்பான் . 

வில்லாளி விடுத்த அம்பு ஒருவனைத்தான் கொல்லும் : 
ஒருகால் கொல்லாவிடினும் விடும் ; புத்திசாலி செய்த யுக்தி 
யோ , ராஜாவையும் ராஜ்யத்தையும் ஒரு சேர அழித்து 
விடும் . * ஒன்றால் இரண்டை நிச்சயஞ் செய்யவேண்டும் . 


* இவற்றின் பொருள் -- ஒன்றாகிய புத்தியால் காரியம் அகா 
ரியம் என்னும் இரண்டையும் நிச்சயஞ் செய்யவேணும் . ஸாமம் 
தானம் பேதம் தண்டம் என்னும் நான்கு உபாயங்களால் , சத்துரு 
மித்திரர் உதாஹீனர் என்கிற மூன்று விதமான ஜனங்களையும் 
ஸ்வாதீனப்படுத்திக்கொள்ளவேணும் . ஐந்து இந்திரியங்களையும் 
ஜயிக்கவேணும் . ஸந்தி , விக்கிரகம் ,யானம் , ஆஸனம் , த்வை தீபாவம் , 
லெமாச்ரயம் என்ற ஆறு குணங்களையும் அறியவேணும் . 

காதல் 
சூது , வேட்டை , பாதம் , கடும் வார்த்தை , கடுந் தண்டனை , காரியத் 
தைக்கெடுப்பது ஆகிய ஏழு துர்க்குணங்களையும் விடவேணும் . 
இப்படிச் செய்கிறவனுக்குத் தான் க முண்டாகும் என்பது . 


தா 


30 


விதுரநீதி . 


நான்கால் மூன்றைச் சுவாதீனப்படுத்தவேண்டும் . ஐக்கதை 
ஜயித்து ஆறை அறிந்து ஏழை விடவேண்டும் . 

இப்படிச் 
செய்கிறவனுக்கு ஸுகமே கிடைக்கும் . 

விஷமும் , ஆயுதமும் ஒருவனைத்தான் கொல்லும் ; 
மந்திராலோசனை கெட்டுப் போனால் , பிரஜைகளையும் இராஜ் 
யத்தையும் ராஜாவையும் கொன்றுவிடும் . சுவையுள்ள 
பதார்த்தத்தை ஒருவனே புசிக்கக்கூடாது ; அது போலவே , 
ஒருவனே மந்திராலோசனை செய்யக்கூடாது ; ஒருத்தனாக 
வழி நடக்கக்கூடாது ; பலர் தூங்கும்போது ஒருவன் 
விழித்திருக்கக்கூடாது . 

சமுத்திரத்தைத் தாண்ட எப்படிக் கப்பல் ஒன்று 
தான் சாதனமோ, அப்படியே ஸம்ஸாரத்தைத் தாண்டிச் 
சுவர்க்கத்தை யடைவதற்கு ஸத்தியம் ஒன்றுதான் சாத 
னம் . இதைத் தவிர வேறொன்றும் இல்லை . இதை நீர் 
அறியவில்லை . 

பொறுமையுள்ளவனை ஜனங்கள் அசக்த னென்று 
சொல்லுவார்கள் ; அது ஒன்றுதான் அவனுக்குக் குறைவு ; 
வேறு ஒன்றுமில்லை . ஆனால் , அது அவனுக்குத் தோஷ 
மாகாது . பொறுமைதான் மேன்மையான வலிமை . வலிமை 
பில்லாதவர்களுக்குப் பொறுமைதான் குணம் . பலவான் 
களுக்கும் பொறுமை யென்பதுதான் அலங்காரம் ; பொறு 
மைதான் வசீகரண மந்திரம் ; பொறுமையால் முடியாதது 
ஒன்றுமில்லை. பொறுமை , சக்தியென்னும் ஆயுதத்திற்குச் 
சமானம் ; அது கையிலிருந்தால் துர்ச்சனர்கள் என்ன 
செய்யமாட்டுவார்கள் ? புல் இல்லாத பூமியின் மேல் விழுந்த 
நெருப்புச் சுயமாகவே அவிந்துவிடுகிறது ; அதுபோல் , பொ 
றுமையுள்ளவன்மேல் துர்ச்சநன் சாற்றின தோஷம் தானே 
வீணாய்விடுகிறது . பொறுமையில்லாதவன் பிறர்மேற்குற்றஞ் 


t . 


விதுரநீதி . 


- 31 


சாட்டுவான் . க்ஷேமமுண்டாக்குவதில் மேன்மையானது 
தருமம் ஒன்றுதான் ; குணங்களில் பொறுமைதான் மேலா 
னது ; சந்தோஷத்தை யுண்டாக்குவதில் மேன்மையானது 
வித்யை ; எந்தப் பிராணியையும் இம்சிக்காமலிருப்பது தான் 
ஸபகம் . 


வளையிலுள்ள பிராணிகளைச் சர்ப்பம் விழுங்குவது 
போல் , சத்துருவோடு யுத்தஞ் செய்யாத ராஜாவையும் , 
பொருள் சம்பாதிக்கும்படி தேசாந்தம் போகாது பிரா 
மணனையும் பூமி விழுங்கிவிடும் . கொடுமையான வார்த்தை 
யைச் சொல்லாமலும் அயோக்கியசகவாசஞ் செய்யாமலும் 
இருக்கிறவன் , இவ்வுலகத்தில் நன்றாய் விளங்குவான் . பிறர் 
செய்வதையே அனுசரித்துச் செய்கிறவர்கள் இருவர். ஒரு 
ஸ்திரீ எவனை இச்சிக்கிறாளோ , அவனைத்தான் மற்றை 
ஸ்திரீகளும் இச்சிப்பார்கள் ; ஒருவன் எவனுக்கு மரியாகை 
செய்கிறானோ , அவனைத்தான் மூர்க்கர்கள் பூஜிப்பார்கள்.. 
திரவியமில்லாமலிருக்கும்போது ,மிகுந்த ஸுகத்தை விரும் 
புவதும் சிக்ஷை செய்ய வல்லமையில்லாதபோது கோபிட் 
பதும் இவ்விரண்டு செய்கைகளும் , தேகத்துக்கு உபத்திய 
வத்தைச் செய்யும் முள்ளுக்கு ஒப்பானவை . எவன் கிரு 
கஸ்தாச்சிரமத்திலிருந்துகொண்டு முயற்சி செய்யாமல் 
சோம்பேறியாயிருக்கிறானோ, ஸந்நியாஸாச்சிரமத்திலிருந்து 
கொண்டுலோக்காரியங்களில் முயல்கிறானோ, அவ்விருவரும் , 
தகாதவற்றைச் செய்பவ ராதலால் விளங்கமாட்டார்கள் . 
வல்லமையிருக்கும்போது பொறுப்பவனும் , தரித்திரனாக 
இருக்கும்போதும் தன் 

யோக்கியதைக்குத் 
தானஞ் செய்கிறவனும் , சுவர்க்கத்தைக் காட்டிலும் மேன் 
மையான பதவியை அடைவர் . 
அடைவர் . நியாயமாய்ச் 

சம்பா 
தித்த திரவியத்துக்குக்கூட இரண்டு கேடு உண்டு ; அவை 


தக்கபடி 


32 


விதுரநீதி . 


சற்பாத்திரத்திற் கொடுக்காம லிருப்பதும் , அபாத்திரத் 
திற் கொடுப்பது மாம் . தானஞ்செய்யாத தனவானையும் 
தபஸுசெய்யாத தரித்திரனையும் , கழுத்திற் பெருங் கல்லைக் 
கட்டி ஜலத்திலே தள்ளிவிடலாம். 

யோகாப்பியாஸஞ் 
செய்து இந்தத்தேகத்தை விட்ட ஸக்கியாஸியும் , யுத்தத் 
தில் சத்துருக்களுக்கு எதிர்முகமாக நின்று போர் செய்து 
தேகத்தை விட்ட வீரனும் , சூரிய மண்டலத்தைப் பேதித் 
துக்கொண்டு சுவர்க்கலோகத்துக்குப் போவார்கள் . 

காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்கு , உத்தமம் 
மத்திமம் அதமம் ஆக மூன்று உபாயங்கள் உண்டு . அவை 
களில் ஸாமம் உத்தமம் ; தானபேதங்கள் மத்திமம் ; தண் 
டம் ( அதாவது - யுத்தம் ) அதமம் என்று வேதமோதினவர் 
சொல்வார்கள் . மனுஷ்யர்கள் , உத்தமர் மத்திமர் அதமர் 
என்று மூவகையானவர். அவரவர்களை அவரவருக்குத் 
தக்கவேலைகளில் அரசன் ஏவவேண்டும் . பாரியை , தாஸன் , 
புத்திரன் ஆகிய மூவரும் தனமில்லாதவர்கள் . அவர்களுக்கு 
ஏதேனும் தனம் கிடைத்தாலும் , அது , அவர்களுடைய 
யஜமானனைச் 

பிறருடைய திரவியத்தை 
அபகரிப்பதும் , பிறர் மனைவிமாரைப் பலாத்காரஞ் செய்வ 
தும் , மித்திரனைக்கைவிடுவதும் ஆகிய மூன்று தோஷங் 
களும் நாசத்தை உண்டுபண்ணும் . காமம் , குரோதம் , 
லோபம் என்ற இந்த மூன்று தோஷங்களும் நாகத் 
துக்கு வழியாகும் . ஆகையால் , இவைகளை விடவேண் 
டும் . தேவர்களைக் குறித்துத் தபஸ் செய்து வரங்களைப் 
பெறுவதும் , ராஜ்யமடைவதும் , ஸத்புத்திரனைப் பெறுவ 
தும் ஆகிய இம்மூன்றும் ஒரு தட்டு : ஆபத்தில் அகப்பட்ட 
சத்துருவை மீட்பது , மற்றொரு பக்கத்துத் தட்டு ; அதா 
வது - அம்மூன்றும் இவ்வொன்றுக்குச் சமானமானவை . 


சேர்ந்தது . 


விதுரநீதி . 


3E 


வயசு 


அடிமை சேவகன் நான் உன்னைச்சேர்ந்தவனென்று சொல் 
லுகிறவன் இம்மூவரும் , சரண மடைந்தால் , தனக்கு 
எவ்வளவு கஷ்டம் நேர்ந்தாலும் , அவர்களைக் கைவிடக் 
கூடாது . புத்தியீனர் ஆலசியமுள்ளவர் வீணாகநேரம் 
போக்குகிறவர் பயந்தவர்கள் தன்னைஸ்தோத்திரஞ்செய்கிற 
வர் ஆகிய இவர்களுடன் மந்திராலோசனை செய்யக்கூடாது . 
கிருகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவனுடைய வீட்டிலே , 
முதிர்ந்த ஞானியும் , ஆபத்தில் அகப்பட்ட நல்ல குலத்திற் 
பிறந்தவனும் , ஏழையான நண்பனும் , குழந்தைகளில்லாத 
சகோ தரியும் இருக்கவேணும் . 

தேவேந்திரன் பிருஹஸ்பதியைப் பார்த்து உடனே 
பலிப்பது எது ? என்று கேட்டதற்கு , அந்தப் பிருஹஸ்பதி , 
தேவர்களுடைய இச்சையும் , புத்திமான்களின் வல்லமை 
யும் , வித்தை கற்றவர்களின் விநயமும் , பாபிகளின் விநாச 
மும் என்று மறுமொழி சொன்னார் . அக்கினிஹோத்திரம் , 
மௌநவிரதம் , வேதாத்தியயநம் , யாகம் என்ற இந்நான்கும் 
விதிப்படி செய்யப்பட்டால் , க்ஷேமத்தைக் கொடுக்கும் ; 
விதிதவறி டம்பத்துக்காகச் செய்யப்பட்டால் , பயத்தைத் 
தரும் . பிதா , மாதா , அக்கினி , பரமாத்துமா, குரு ஆகிய 
ஐவரையும் அக்கினியைப்போலவே உபசரிக்கவேண்டும் . 
தேவர் , பிதிருக்கள் , மநுஷ்யர்கள் , ஸந்நியாஸி , அதிதி ஆகிய 
ஐவரையும் பூஜிக்கிறவன் மிக்ககீர்த்தியை யடைவான் . 
மித்திரர்கள் , சத்துருக்கள் , உதாஸீநர்கள் , குருக்கள் , சேவ 
கர்கள் ஆகிய ஐவரும் போகுமிடமெல்லாம் வருவார்கள் . 
கண் , செவி , மூக்கு , வாய் , உடம்பு என்ற இந்த ஐந்து இந்திரி 

* வயசுமுதிர்ந்தவன் , குல தருமங்களை உபதேசிப்பான் ; குலீ 
கன் , ஆசாரங்களை உபதேசஞ் செய்வான் ; கண்டன் , ஹிதஞ்சொல் 
வான் ; சகோதரி , பணத்தைக் காப்பாற்றுவாள். 

3 


34 


விதுரநீதி . 


யங்களுக்குள் ஏதேனும் ஒன்று ஓட்டையானாலும் ( ஸ்வ 
பாவம் மாறினாலும் ) , ஜலம் நிரம்பிய ஒரு ஓட்டைப்பாத்திரத் 
தில் ஓட்டைவழியாய் ஜலம் ஒழுகிப்போவதுபோல் , இந் 
திரியத்தின் வழியாய் மனுஷ்யனுடைய புத்தி ஒழுகிப் 
போகும் . 

க்ஷேமத்தை விரும்புகிறவன் , தூக்கம் களைப்பு பயம் 
கோபம் வீணாய்நேரம்போக்குதல் ஆலசியம் ஆகிய இவ் 
வாறு தோஷங்களையும் விடவேண்டும் . பாடஞ் சொல்லத் 
தெரியாத ஆசாரியனையும் , வேதாத்தியயநஞ் செய்யாத * ரித் 
விக்கையும் , ரக்ஷிக்குந்தொழிலைச்செய்யாத அரசனையும் , 
அப்பிரியமாய்ப் பேசும் பாரியையையும் , 

ஊரில்தானே 
இருக்க விரும்பும் இடையனையும் , வனத்தில் தானே வசிக்க 
விரும்பும் அம்பட்டனையும் , உடைந்துபோன கப்பலை 
விடுவது போல் விட்டுவிடவேண்டும் . ஸத்தியம் , தானம் , 
சுறுசுறுப்பு , பிறர்மீது குற்றஞ்சாட்டாமலிருத்தல் , பொறு 
மை , தைரியம் இந்த ஆறுகுணங்களையும் ஒருபொழுதும் 
விடக்கூடாது . திரவியமும் , ஆரோக்கியமும் , பிரியமும் 
இனிமையுமான பேச்சுக்களைப் பேசுகிற மனைவியும் , தன் 
கட்டளைக்குக் கீழ்ப்படிந்து நடக்கும் புத்திரனும் , பணஞ் 
சம்பாதித்தற்கு உரிய வித்யையும் ஆகிய இவ்வாறும் மது 
ஷ்யவாழ்க்கைக்குச் 

மனுஷ்யனுடைய 
தேகத்தில் , காமம் குரோதம் லோபம் மோஹம் மதம் 
மாற்சரியம் என்று ஆறு திருடர்கள் இருக்கிறார்கள் ; அவர் 
களுடைய வசமாகாமலிருப்பவனுக்குப் பாபம் நேரிடாது , 
அப்படிப்பட்டவனுக்குக் கெடுதல் எங்கிருந்து வரும் ? 

அவதான மில்லாதவர்களிடத்தில் திருடர்களும் , 
ரோகிகளிடத்தில் வைத்தியர்களும் , காதல் கொண்டவர்க 

* ரித்விக்கு - புரோகிதஞ் செய்து வைக்கிறவன் ... 


சுககரமானவை . 


விதுரநீதி . 


35 


யும் , ரோகி 


ளிடத்தில் வேசியர்களும் , யாகஞ்செய்கிறவர்களிடத்தில் 
உபாத்தியாயர்களும் , சண்டை செய்கிறவர்களிடத்தில் அர 
சரும் , மூர்க்கர்களிடத்தில் பண்டிதர்களும் பிழைக்கிறார் 
கள் . ஆடுமாடுகள் , ஊழியம் , பயிர் , பாரியை , கல்வி , 
அயோக்கியஸஹவாஸம் இவ்வாறும் , கொஞ்சநேரம் பாராம 
லிருந்தால் கெட்டுப்போகும் . சிஷ்யர்கள் வித்தியாப்பியாசம் 
செய்தபிறகு ஆசாரியனையும் , புத்திரர்கள் விவாஹமான 
பிறகு மாதாவையும் , புருஷர்கள் காமபூர்த்தியான பிறகு 
ஸ்திரீயையும் , கார்யத்தை முடிக்க வேண்டியவர்கள் கார்ய 
மானபிறகு அதைச் செய்து கொடுத்தவனையும் , யாற்றைக் 
கடக்க விரும்பியவர் ஆற்றைத் தாண்டின பிறகு ஓடத்தை 

வியாதி அனுகூலமானபிறகு வைத்தியனை 
யும் அவர்கள் செய்த உபகாரத்தை நினையாமல் அவமதிக்கி 
றார்கள் . 

ரோகமில்லாமை , கடனில்லாமை , தேசாந்தரஸஞ் 
சாரமில்லாமை , நல்ல மனுஷ்யர்களுடன் சேர்க்கை , 

அனு 
ஜீவகம் , பயமில்லாத இடத்தில்வாஸம் இவ் 
வாறும் உலகவாழ்க்கைக்குச் சுக்கரம் . மிதம்மிஞ்சின 
பொறுமையுள்ளவன் , அதிகதயையையுடையவன் , ஸங் 
தோஷமில்லாதவன் , கோபக்காரன் , எல்லாரிடத்திலுஞ் சந் 
தேகப்படுகிறவன் , பிறருடைய பாக்கியத்தாற் பிழைக்கிற 
வன் இவ்வாறு பேரும் எக்காலத்திலும் துக்கமுடைய 
வர்கள் . 

காதல் , சூது , வேட்டை , கள்ளுண்டல் , கடுமையான 
பேச்சு , தயையில்லாமல் , தண்டிப்பது , லஞ்சம்வாங்குவது 
ஆகிய இவ்வேழுதோஷங்களும் சங்கடத்தைக் கொடுக்குந் 
தன்மையுள்ளவை .. வெகுகாலம் இராச்சியத்தையாண்டு 
வேரூன்றியிருக்கும் அரசர்களுங் கூட மேற்சொன்ன துர்க் 


கூலமான 


. 


* 


36 


விதுரநீதி . 


குணங்களால் நாசமடைகிறார்கள் ; ஆகையால் , அரசன் 
இவைகளை விடவேண்டும் . 

சீக்கிரம் நாசமடையப் போகிறவனுக்கு முற்குறிகள் 
எட்டு ; அவை - பிராமணர்களுடன் துவேஷம் , அவர்களை 
அவமதித்தல் , பிராமணத்திரவியத்தை 

அபஹரித்தல் , 
அவர்களைக் கொல்ல முயலுதல் , பிராமணர்களை நிந்திப்பதில் 
சந்தோஷம் , அவர்களைப் பிறர் ஸ்தோத்திரஞ் செய்வதைக் 
கேட்டுப் பொறாமை , காரியகாலத்தில் பிராமணரை நினை 
யாமை , அவர்கள் யாசித்தால் அவர்களிடத்தில் தோஷத் 
தைக் கற்பித்தல் : இவைகளை அறிந்து விலக்க வேண்டும் . 

மித்திரர்களுடன் சேர்க்கை , ஏராளமான தனலாபம் , 
புத்திரனை ஆலிங்கனஞ்செய்துகொள்வது , ஸ்திரீ ஸம்போ 
கத்தில்இருவருக்கும்ஸம்பலம் , பார்யையுடன் இனிதாகப் 
பேசுவது , தன்னுடைய ஜாதியில் மேன்மையடைவது , 
விரும்பின பதார்த்தத்தைப் பெறுவது , ஸபையில் ஸம்மான 
மடைவது என்ற இவை எட்டும் ஆநந்தகரம் . புத்தி , 
நல்ல குலத்திற் பிறப்பு , இந்திரியங்களை அடக்குதல் , சாஸ் 
திரங்களை யப்பியசிப்பது , சூரத்தனம் , மிதமான பேச்சு , 
சக்திக்குத் தக்கபடி கொடை , நன்றியறிதல் என்ற இந்த 
எட்டுக்குணங்களும் மனுஷ்யனுக்கு மேன்மையை யுண்டு 
பண்ணுகின்றன . 

இந்தத் தேகம் என்பது ஒருவீடு . இதற்குக் கண்கள் 
இரண்டு : காதுகள் இரண்டு : மூக்குத் துவாரங்கள் இரண்டு : 
வாய் ஒன்று : குதத்துவாரம் ஒன்று : இரகசியமானத் துவா 
ரம் ஒன்று : ஆக ஒன்பது வாசல்கள் உள்ளன . * அவித் 
யை , காமம் , கருமம் என்ற இம்மூன்றும் இவ்வீட்டைச் 
சுமக்கும் தூண்கள் . ரூபம் , ரஸம் , கந்தம் , பரிசம் , சப் 

* அவித்யை -மாயை அல்லது அஞ்ஞானம் .. 


-- 


விதுரநீதி . 


37 


வசிக்கிறான் . இதை யறிந்தவன் தான் பண்டிதன் . 

வலிப்பு முதலிய ரோகங்களினால் புத்தி யிழந்தவன் , 
கட்குடி முதலானவற்றால் புத்திசுவாதீன மில்லாதவன் , 
பைத்தியங்கொண்டவன் , சிரமப்பட்டவன் , கோபமடைந்த 
வன் , பசித்தவன் , ஆத்திரக்காரன் , லோபி , பயந்தவன் , 
காதல் கொண்டவன் ஆகிய இப்பத்துச் சனங்களுக்குந் தரு 
மம் தெரியாது ; ஆகையால் , இவர்களுடன் பண்டிதன் 
சேரக்கூடாது . இந்த விஷயத்தில் , அசுரர்களுக்குள் சிரேஷ் 
டனான சுதன்வாவிற்கும் அவனுடைய புத்திரனுக்கும் நட 
ந்த சம்பாஷணை புராணங்களிற் சொல்லப்பட்டிருக்கிறது . 

எந்த அரசன் காமத்தையும் கோபத்தையும் விட் 
டிருக்கிறானோ, திரவியத்தைச் சற்பாத்திரத்திற் கொடுக் 
கிறானோ, மனுஷ்யர்களின் தாரதமியத்தை யறிந்திருக்கிறா 
னோ , சாஸ்திரம் படித்திருக்கிறானோ, காரியங்களைச் சீக்கிரஞ் 
செய்கிறானோ , அவனை எல்லாரும் பிரமாணமாக ஒத்துக் 
கொள்ளுகிறார்கள் . எவன் ஜனங்களுக்குத் தன்னிடத்தில் 
நம்பிக்கை வருமாறு தொழிலைச் செய்யத் தெரிந்தவனோ, 
பிறருடைய தோஷங்களை நன்றாயறிந்தபிறகு சிக்ஷை 
செய்கிறானோ , சிக்ஷை செய்யும் அளவையும் பொறுக்க 
வேண்டிய இடத்தையும் அறிந்திருக்கிறானோ, அவனை 
விட்டு லக்ஷ்மி விலகமாட்டாள் . எவன் தன்சத்துரு 
துர்ப்பலனாக இருந்தாலும் அவனை அலட்சியஞ்செய்ய 
மாட்டானோ, சத்துருவின்செய்கைகளை யறிந்து அவை 
களுக்குத் தக்கபடி அவனை எதிர்ப்பானோ, அதிக பலசாலி 

சத்துருவுடன் போர்செய்யமாட்டானோ, சமயம் 
நேரிட்டபோது தன் பராக்கிரமத்தைக் காண்பிப்பானோ, 
அவன்தான் சாமர்த்தியசாலி . சங்கடம் நேரிட்டபோது 


யான 


சகா : --- 


38 


விதுரநீதி . 


எவன் விசனப்படுகிறதில்லையோ , ஜாக்கிரதையாகக் காரியங் 
களைச் செய்கிறானோ, அந்தமகாபுருஷன் சத்துருக்களை 
ஜயிப்பான் . 
எவன் , பாவிகளுடன் 

சேர்க்கை பிறர்பாரியைகளைப் 
பலாத்காரஞ்செய்வது டம்பம் திருடு கோள் சொல்லுதல் 
மத்தியபாகம் என்ற இவைகளைச் செய்வதும் இல்லையோ, 
பிரயோசன மில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே போக 
மாட்டானோ, அவன் எக்காலத்திலும் சுகமுள்ளவன்.எவன் , 
தருமம் அருத்தம் காமம் என்ற த்ரிவர்க்கத்தைக் கோப 
காலத்தில் மேற்கொள்வதில்லையோ, கேட்டால் உண்மை 
யைத்தான் சொல்லுவானோ, சிநேகிதனுடைய காரியத்தில் 
கலகஞ்செய்யமாட்டானோ, தன்னை அவமதித்தால் கோபங் 
கொள்ளமாட்டானோ, அவன் ஸமர்த்தன் . எவன் பிற 
ரிடத்தில் அசூயைப்படுகிறதில்லையோ , எல்லாவிடத்திலும் 
தயை செய்கிறவனோ, தான் துர்ப்பலனாக இருந்து பலவா 
னோடு விரோதஞ் செய்யமாட்டானோ, எவரிடத்திலும் 
மரியாதையை மீறிப் பேசமாட்டானோ, கலகம் நேரிட்டால் 
பொறுப்பானோ, அவன் எங்கும் புகழ்பெறுவான் . எவன் 
தன் தகுதியை மீறி உடுக்கமாட்டானோ, சூரனாகவிருந்தும் 
பிறரை நிந்திக்கமாட்டானோ, கோபமடைந்தாலும் கெட்ட 
வார்த்தைகளைப் பேசமாட்டானோ, அவன் எல்லாருக்கும் 
பிரியனாவான் . எவன் தீந்துபோன விரோதத்தை மறு 
படியும் மூட்டிவிடமாட்டானோ, அவன் கெடமாட்டான் . 
எவன் ஏழையாய்ப்போனாலும் அகாரியஞ் செய்யமாட் 
டானோ, அவனை , பெரியோர் பெரியோன் என்பார்கள் , 
எவன் தனக்குச் சுகம் கிடைத்ததனால் அதிக சந்தோஷ 
மடைய மாட்டானோ, பிறர் துக்கப்பட்டால் தான் விசனப் 
படுவானோ, கொடுத்துவிட்டுப் பச்சாத்தாபப்படமாட் 


விதுரநீதி . 


39 


டானோ, அவனை நல்லசுபாவமுள்ளவ னென்று ஜனங்கள் 
சொல்லுவார்கள் . எவன் தேசாசாரங்களையும் காலத்தை 
யும் ஜாதிகளின் தருமங்களையும் ஆதரிக்கிறானோ, நல்லவை 
தீயவைகளை அறிவானோ, அவன் எங்கே போனாலும் மேலா 
கவே இருப்பான் . எவன் டம்பம் , மோஹம் , மாற்சரியம் ,, 
பாபகாரியம் , அரசருடன் துவேஷம் , கோள் சொல்லுதல் , 
கூட்டத்துடன் பகை , பித்தம்பிடித்தவர்களுடனும் துர்ச் 
சனர்களுடனும் கலகஞ்செய்வது ஆகிய இந்த எட்டுத் 
தோஷங்களையும் விடுவானோ, அவனே புத்திமான் . 

இந்திரியங்களையடக்குதல் , சுத்தி , தேவகாரியங்கள் , 
மங்களகாரியங்கள் , பிராயச்சித்தம் , நாநாவிதமானஉலக 
வழக்குக்கள் இவைகளை நாள்தோறும் எவன் மேற்கொள் 
வானோ , அவனைத் தேவதைகள்கூட ஆராதிப்பார்கள் . 
எவன் தனக்குச் சமானமான ஜநங்களுடனே , விவாஹம் 
ஸ்நேஹம் வழக்கு ஸம்பாஷணை என்ற இவைகளைச் செய்கி 
றானோ, தாழ்ந்தவர்களுடன் செய்கிறதில்லையோ , குணசாலி 
களுக்கு மரியாதை செய்கிறானோ, அந்தப்புத்திமானுடைய 
நீதிகளை எல்லோரும் மெச்சுவார்கள் . 

எவன் தின்பண்டங்களைத் தன்னை அண்டினவர்க 
ளுக்குப் பங்கிட்டுக்கொடுத்தது 

போக மிச்சமிருப்பதை 
மிதமாய்ச் சாப்பிடுகிறானோ, ஏராளமாக வேலைகளைச் செய்து 
மிதமாகத் தூங்குகிறானோ, சத்துருக்களும் தன்னிடத்தில் 
வந்து யாசித்தால் அவர்களுக்குக் கொடுக்கிறானோ, அந்தப் 
புத்திமானை ஒருபோதும் தீங்கு அண்டாது . 

எவன் தான் செய்ய இச்சித்ததையும் கெடுதி செய்த 
தையும் செய்த மந்திராலோசனையையும் பிறர் அறிய மாட் 
டார்களோ , அவன்செய்கிற எந்தக்காரியமும் கெடுகிறதில்லை . 
எவன் சகலப்பிராணிகளுக்கும் க்ஷேமத்தைச் செய்கிற 


40 


விதுரநீதி . 


வனோ, சத்தியவாதியோ , சுத்தமாய் இளகிய மனத்தை 
யுடையவனோ , பிறருக்கு மேன்மையைக் கொடுக்கிறவனோ, 
அவன் தங்களுடைய கூட்டத்தில் மணிபோலப் பிரகாசிப் 
பான் . எவன் தன் பிழையைக் கண்டு தன்னுள்ளே தான் 
வெட்கப்படுவானோ , அவன் , மகாசுத்தசுபாவமுடையவன் ; 
அவன் சூரியனைப்போற் பிரகாசிப்பான் . 

திருதராஷ்டிரமே! உம்முடைய தம்பியாகிய பாண்டு 
மஹாராஜாவுக்குக் கிந்தமருடைய சாபம் நேரிட்டபிறகு , 
தேவர்களாற் பிறந்த பாண்டவர்கள் ஐவரும் , இந்திரனுக்கு 
ஒப்பானவர்கள் . அவர்களைப் பாலியத்தில் நீர்தான் வளர்த்தீர் ; 
வித்தியாப்பியாசமும் செய்வித்தீர்.அவர்கள் நீரிட்ட கட்டளை 
யைத்தான் செய்கிறார்கள் . அவர்களுக்குக் கொடுக்கவேண் 
டிய இராச்சியபாகத்தை அவர்களுக்குக் கொடுத்தால் , நீர் 
உம்முடைய பிள்ளைகளோடும் க்ஷேமமாயிருப்பீர் ; இல்லா 
விட்டால் , தேவர்களும் மனுஷ்யர்களும் உம்மை நிந்திப் 
பார்கள் . 


திருதராஷ்டிரன் : - " விதுர ! எனக்கு நித்திசை 
வரவில்லை . 

எண்ணமிட்டு எண்ணமிட்டு என்தேகம் எரி 
கிறது . நான் என்ன செய்தால் , எனக்கு இதம் உண்டா 
கும் ? நீ சொல்லு . தருமமும் அருத்தமும் உனக்கே தெரி 
யும் . விதுர ! நீ மிகவும் சமர்த்தன் . என்ன செய்தால் 
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இதமாகும் ? அதை 
எனக்குச் சொல்லு . நான் தருமபுத்திரன்விஷயத்தில் அப் 
ராதஞ் செய்திருக்கிறேன் . அதை நான் நினைத்தால் , மேல் 
மேலும் சங்கடம் நேரிடு மென்று தோன்றுகிறது . ஆகை 
யால் , புத்திமானாகிய விதுர ! யுதிஷ்டிரனுடைய அபிப்பிரா 
யம் என்ன இருக்கும் ? அதை ஆலோசித்துச் சொல்லு . " 


விதுரநீதி . 


41 . 


விதுரர் : -- எவன் தன்நண்பனுடைய க்ஷேமத்தை விரு 
ம்புகிறானோ , அவன் அவமான மடை 
டயக் கூடாதென்று எண் 
ணுகிறானோ , அவன் கேளாமலிருந்தாலும் நல்லதோ கெட்ட 
தோ , பிரியமோ அப்பிரியமோ, உள்ளபடி சொல்லவேண் 
டும் . அப்படி இருக்க , நீரோ என்னைக் கேட்டும் விட்டீர் . 
ஆகையால் , கௌரவர்களுக்கு இதமாயும் மங்களகரமாயு 
மிருக்கும் வார்த்தையைச் சொல்லுகிறேன் . அது தரு 
மத்தை அனுசரித்திருக்கும் ; அதைக் கேளும் : 

கெட்ட உபாயத்தினால் கபடமாகச் செய்கிற காரியங் 
கள் ஒருசமயம் பலித்தாலும் அவைகளை விரும்புதல் 
தகாததே ; அப்படியே , நல்ல உபாயத்தால் வஞ்சனை யில்லா 
மற் செய்யப்படுகிற காரியங்கள் 

ஒருசமயம் பலிக்கா 
விட்டாலும் அவைகளைப்பற்றிப் புத்திமான் விசனப் 
படக் கூடாது . 

எந்தக்காரியங்களைச் செய்ய வேண்டுமோ , 
அவைகளின் காரணங்களை நன்றாய் அறியவேண்டும் ; 
சட்டெனச் செய்யக்கூடாது . காரியங்களின் காரணங் 
களையும் அவைகளின் முடிவையும் தன்னுடைய சக்தி 
யையும் அறிந்த பின்பே , கூடுமானால் , ஒருகாரியத் 
தைத் தொடங்கவேண்டும் ; இல்லாவிட்டால் , விட்டிட 
வேண்டும் . எவன் , தன்பொக்கிஷம் தேசம் சைனியம் 
என்ற இவைகளுடைய வளர்ச்சியையும் குறைவையும் 
அறியமாட்டானோ, அவ்வரசன் , வெகுகாலம் இராச்சியத் 
தி லிருக்க மாட்டான் . எந்த அரசன் மேற்சொல்லிய பொக் 
கிஷம் முதலியவைகளையும் தருமார்த்தங்களையும் அளந்து 
நன்றா யறிவானோ, அவன் வெகுகாலம் அரசனாவான் . 
நமக்கு இராச்சியம் கிடைத்துவிட்ட தென் றெண்ணி , தன் 
னிஷ்டப்படி கேடுவிளைக்கின்ற துர்மார்க்கத்தில் நடக்கக் 


கூடாது . 


- 42 


விதுரநீதி . 


ஒருவனுடையரூபத்தை மூப்பு கெடுத்துவிடுவது 
போல் , 

அநியாயம் ஐசுவரியத்தைக் கெடுத்துவிடும் . 
மீனானது 

மாமிசத்தின்மீதுள்ள ஆசையினால் மறைந் 
துள்ள இரும்புத்தூண்டின் முள்ளை விழுங்குகிறது ; 
அதன் காரணத்தை விசாரிக்கிற தில்லை ; ஆகையால் , அது 
சிக்கிக்கொள்ளுகிறது . ஆகவே , காரியங்களைச் செய்யும் 
போது , அவற்றின் காரணத்தையும் அவற்றின் முடிவையும் 
கவனிக்க வேண்டும் . எந்தப் பண்டம் விழுங்கக் கூடி 
யதோ , தொண்டையில் நுழையுமோ , பிறகும் ஜீர்ணம் 

எமாமோ , 
ஜீர்ணித்தாலும் இதமாயிருக்குமோ , நோய்களை யுண்டாக் 
காதோ , அதைத்தான் பக்ஷிக்க வேண்டும் . எவன் விரு 
க்ஷத்தின் பலத்தைக் காயாயிருக்கும்போது பறிக்கிறானோ, 
அவன் அதன்சுவையை அறிகிறதில்லை ; விதைமுதலும் 
அவனுக்கு நஷ்டமாகிறது . எவன் மரத்தின் பழங்களைக் 
காலத்திற் பழுத்தபிறகுதான் பறிக்கிறானோ, அவன் அதன் 
சுவையையு மறிவான் ; விதைகளும் கிடைத்து மேலும் 
அந்த விருக்ஷங்களை யுண்டாக்க வல்லவனும் ஆவன் . எப் 
படி வண்டு புஷ்பங்களைக் கெடுக்காமலே அவைகளிலுள்ள 
தேனை மாத்திரம் குடிக்கின்றதோ , அப்படியே அரசன் குடி 
களை இம்சிக்காமலே திரவியத்தை வசூலிக்க வேண்டும் : 
அல்லது , அரசன் மரத்திலிருந்து பூவை மாத்திரம் பறிக் 
கின்ற 

பூக்காரன்போல் இருக்கவேண்டும் ; மரங்களை 
வெட்டிச் சுடுகிற கரிகாரன் போல் இருக்கக் கூடாது . 
இந்தக் காரியத்தைச் செய்தால் எனக்கு என்ன ஆகும் ? 
என்று தீர விசாரித்து , கூடுமானால் , பிறகு , அதைச் செய்ய 
வேண்டும் ; கூடாவிட்டால் செய்யக் 

கூடாது . எந்தக் 
காரியத்தைச் செய்வதற்குத் தருணம் வரவில்லையோ , செய் 
தாலும் யத்தனம் வீணாகுமோ , அதைச் செய்யக் கூடாது . 


விதுரநீதி . 


43 


ஞானக் 


ஸ்திரீகள் நபும்ஸகனைப் பர்த்தாவாக அடைய எப்படி 
விரும்பமாட்டார்களோ, அவ்விதமே , பிரசைகளும் , எவன் 
பிரயோசன மில்லாத காரியங்களைச் செய்கிறவனோ, பிரயோ 
சனமுள்ள காரியங்களைச் செய்யாது விடுகிறவனோ, மேலும் 
எவனுடைய கோபமும் சந்தோஷமும் பிரயோசன மற் 
றனவோ , அப்படிப்பட்டவன் அரசனாகவிருக்க விரும்ப 
மாட்டார்கள்.எந்தக்காரியத்திற்குப் பிரயத்தனம்குறைவோ , 
பயன் அதிகமோ , அந்தக் காரியத்தைப் புத்திமான் ஆலசிய 
மில்லாமல் உடனே ஆரம்பித்துச் செய்யவேண்டும் . எந்த 
அரசன் எல்லாவற்றையும் தன் 

கண் 
ணால் ஆழ்ந்து பார்க்கிறானோ, அவன் சும்மா உட் 
கார்ந்திருக்குங் காலத்திலும் பிரஜைகள் அவன்மீது பிரிய 
மாக விருப்பார்கள் . சில விருக்ஷங்கள் அதிகமாகப் புஷ்பிக் 
கும் ; ஆனால் , காய்க்கமாட்டா . காய்த்தாலும் ஏறி அவற் 
றின் பயனைப் பெற முடியாது . அரிதில் ஏறிப் பறித்தாலும் 
காயாகவே இருக்கும் ; பழுக்கமாட்டா . அந்த மரங்கள் 
போல இருக்கும் அரசன் கெடமாட்டான் . கண்ணு , மனசு , 
வாக்கு , கிரியை இந்நான்குவகையாலும் எந்த அரசன் பிர 
ஜைகளைச் சந்தோஷப்படுத்துகிறானோ, அந்த அரசன்மீது 
ஜனங்கள் விசுவாசஞ்செய்வார்கள் . 

வேடனைப்பார்த்து மிருகங்கள் பயப்படுவதுபோல் எந்த 
அரசனைக் கண்டு குடிகள் பயப்படுகிறார்களோ , அவன் நாலு 
சமுத்திரத்திற்குட்பட்ட பூமிமுழுவதுக்கும் அரசனாக இருக் 
தாலும் , சீக்கிரம் இராச்சியத்தை இழந்துவிடுவான் . அநி 


* இதன் கருத்து- அரசன் கொடுப்பது குறைவாக இருந் 
தாலும் , விசுவாசம் அதிகம் வைக்க வேண்டும் . அதிகமாகக் 
கொடுத்தாலும் , பிறருக்குச் சுவாதீனமாகக் கூடாது . தான் துர்ப் 
பலனாக இருந்தாலும் , பலசாலியைப் போல் காட்டவேண்டும் . 


44 


விதுரநீதி . 


யாயஞ்செய்கிற அரசன் , தகப்பன் பாட்டன் முதலான 
வமிசபாரம்பரியமாய் வந்த இராச்சியத்தை யடைந்தாலும் , 
காற்றில் அகப்பட்ட மேகம் சிதறிப்போய்விடுவதுபோல , 
அவனுடைய இராச்சியம் அநியாயத்தினால் நாசமடைகிறது , 
ஆதிகாலம் முதல் பெரியோர் செய்துகொண்டு வந்த தரு 
மத்தை நடத்துகிற அரசனுடைய இராச்சியத்தில் , திரவியம் , 
மேன்மேலும் விருத்தியாகிறது . தருமத்தைவிட்டு அதரு 
மம் செய்கின்ற அரசனுடைய இராச்சியம் தணலிலிட்ட 
தோல் சுருங்குவதுபோல் சுருங்கிப்போய்விடும் . 

சத்துருவின் ராஜ்யத்தை நாசப்படுத்துவதற்கு எவ் 
வளவு யத்தனம் செய்யவேண்டுமோ , அவ்வளவு யத்தனமும் 
தன்னிராச்சியத்தைக் காப்பாற்றுவதற்கும் செய்யவேண் 
டும் . அரசன் தருமத்தாலேயே இராச்சியத்தை அடைய 
வேண்டும் ; தருமமாகவே அந்தஇராச்சியத்தை ரக்ஷிக்க 
வேண்டும் ; தருமத்தாற் கிடைத்த திரவியம் அழிவதுமில்லை , 
குறைகிறது மில்லை . கற்பாறையிலிருந்து பொன்னைத் தேடி 
எடுப்பது போல , பித்துப் பிடித்தவனுடைய பிதற்றலி 
லிருந்தும் குழந்தையின் மழலைப்பேச்சிலிருந்துங் கூட 
இதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் . ஒவ்வொரு நெல் 
லாக நெற்குவியலைச் சேர்ப்பதுபோல் , அநேகபெரியோர் 
களிடத்திலிருந்து நல்ல பேச்சுக்களையும் நல்லசெய்கைகளை 
யும் புத்திமான் சேர்க்கவேண்டும் . 

பசுக்கள் மோப்பத்தினால் எளிதில் அறிகின்றன ; பிரா 
மணர்கள் வேதங்களால் தெரிந்துகொள்ளுகிறார்கள் ; சாதா 

ஜநங்கள் கண்களால் அறிந்துகொள்ளுகிறார்கள் ; 
அப்படியே , அரசர்கள் சாரர்களால் உணர்கிறார்கள் . 

சுரப்புவிடுகிற பசு அடிபடுகிறதில்லை ; கஷ்டப்பட்டுச் 
சுரப்பு விடும் பசுவைப் பால்கறக்கிறவர்கள் மிகவும் வருத்து 


ரண 


விதுரநீதி . 


45 


மழை , 


கிறார்கள் . எந்தப்பொருள் நெருப்பில் வாட்டாமலே வளைக்க 
வருகிறதோ , அதை நெருப்பில் வாட்டுகிறதில்லை : எந்தப் 
பொருள் சுயமாகவே வளைந்திருக்கிறதோ , அதையும் வளைக் 
கிறதில்லை ; கீழே சொன்னவற்றை உவமையாக வைத்துக் 
கொண்டு , புத்திமான் பலசாலியைக் கண்டு வணங்க 
வேணும் ; அப்படிச்செய்வது , தேவேந்திரனுக்கே வணங் 
கினது ஆகும் . 
பசுக்களைக் காப்பது 

ஆகையால் , 
தான் அவைகளுக்குப் பந்துக்கள் போன்றது ; அப் 
படியே, - ராஜாக்களுக்கு மந்திரிகள் தாம் உறவினர் ; 
ஸ்திரீகளுக்குப் பர்த்தாக்கள் தாம் ரக்ஷகர்கள் ; 
மணர்களைக் காப்பாற்றுகிறவை வேதங்கள் தாம் . தரு 
மம் சத்தியத்தாற் காப்பாற்றப்படுகிறது ; வித்தை அப்பியா 
சத்தாற் காப்பாற்றப்படுகிறது ; ரூபம் தேய்த்து ஸ்நானஞ் 
செய்வதனாலும் அழகிய சந்தனப்பூச்சுக்களினாலும் காக்கப் 
படுகிறது ; குலம் நல்லொழுக்கத்தாற் காப்பாற்றப்படுகிறது ; 
தானியம் அளந்துவைப்பதாற் காக்கப்படுகிறது ; குதிரை 
கள் ஓடுவதால் காக்கப்படுகின்றன ; தினந்தோறும் யஜமா 
மானன் பார்ப்பதால் மாடுகள் காப்பாற்றப்படுகின்றன ; 
ஸ்திரீகள் விலைகுறைந்த வஸ்திரம் உடுப்பதனாற் காப்பாற் 
றப்படுகிறார்கள். 

நல்லகுலத்திற் பிறந்திருந்தாலும் நல்ல ஆசாரமில்லா 
விட்டால் , அவன் யோக்கியனல்லன் ; இழிவான குலத்திற் 
பிறந்திருந்தாலும் எவனிடத்தில் நல்ல ஆசாரம் இருக்குமோ, 
அவன் தான் மேலானவன் . பிறருடைய திரவியம் , ரூபம் , வீரி 
யம் , நல்ல குலத்திற் பிறப்பு , சுகம் , ஐசுவரியம் , மேன்மை 
என்ற இவைகளைக் கண்டு எவன் பொறாமைப்படுகிறானோ, 
அவனுடைய துக்கத்துக்கு முடிவு இல்லை . மனுஷ்யன் 


46 


விதுரநீதி . 


அகாரியஞ்செய்வதைப்பற்றியும் நல்லகாரியங்களைவிடுவதைப் 
பற்றியும் செய்த மந்திராலோசனை ஸமயத்திலே வெளி 
யாவதுகுறித்தும் பயமடையவேண்டும் . புத்திபேதகமான 
பதார்த்தங்களை உட்கொள்ளக்கூடாது . வித்தை திரவியம் 
நற்குடிப்பிறப்பு என்ற இம்மூன்றும் அயோக்கியர்களுக்கு 
மதத்தை உண்டுபண்ணுகின்றன ; அவைகளே சாதுக்களுக் 
குத் தமத்தை ( அடக்கத்தைத் தருகின்றன . யோக்கியர்கள் 
ஒரு சமயத்தில் அயோக்கியரை வேண்டினால் , அவர் தம்மை 
யோக்கியரென்றெண்ணிக்கொள்ளுகிறார்கள் . யோக்கியரைக் 
காப்பாற்றுகிறவர் 

யோக்கியர்தாம் ; அயோக்கியரையும் 
யோக்கியர் காக்கிறார்கள் . ஆனால் , அயோக்கியரோ ஒரு 
போதும் எவரையும் காப்பாற்றுகிறதில்லை. 

அழுக்கில்லாமற் சிறந்ததான வஸ்திரத்தை உடுத்த 
வன் சபையிலே மரியாதை அடைகிறான் ; ஆடுமாடு உள்ள 
வனுக்குச் சாப்பாட்டின் சுவை பூர்ணமாகிறது ; வாஹன 
முள்ளவனுக்கு வழியைக் கடப்பது சுகமாகிறது ; நன் 
னடத்தையுள்ளவனுக்குச் சகலமும் சுகமாகின்றன . மனித 
னுக்கு நடத்தை தான் முக்கியமானது ; அது எவனுக்குக் 
கெடுகிறதோ , அவன் கெட்டே போகிறான் . அவன் பல 
காலம் பிழைத்தும் , அவனுக்கு , திரவியமும் பந்துக்களும் 
இருந்தும் பிரயோசன மில்லை . 

தனிகர்களுக்கு மாமிசமும் , மத்திமர்களுக்கு ( சாதா 
ரண ஜனங்களுக்குப் பால் தயிரும் , ஏழைகளுக்கு எண் 
ணெயும் இருந்தால் போசனம் உத்தமமாகும் . ஏழைகள் 
தங்களுக்குக் கிடைத்த ஆகாரத்தை வெகுருசியாகச் 
சாப்பிடுகிறார்கள் ; அவர்களுக்கு இருக்கும் பசியே ருசியை 
உண்டுபண்ணுகிறது ; அந்தப்பசி தனிகர்களுக்கு இல்லை , 
மகாராஜாவே! உலகத்தில் வெகுவாய்த் தனிகர்களுக்கு நன் 


விதுரநீதி . 


47 - 


றாய்ச் சாப்பிடுஞ் சக்தி இல்லை . தரித்திரர்கள் கட்டைகளைத் 
தின்றாலும் ஜரித்துக்கொள்கிறார்கள் . தாழ்ந்த ஜனங்கள் 

களுக் 
குப் பிழைப்பின் பயமும் , மத்திமர்களுக்கு மரணத்தின்பய 
மும் , உத்தமமனிதர்களுக்கு அவமானத்தின் பயமும் 
உண்டு . கள்ளு முதலான அநேக பதார்த்தங்களால் மதம் 
உண்டாகின்றது . அவைகளுக்குள் தனத்தால் தோன்றும் 
மதந்தான் மிகவும் நீசமானது ; ஏனெனில் , தனத்தால் வந்த 
மதம் தாரித்திரியம் வந்தாலொழிய நீங்குகிற தில்லை . 

எவனுடைய பஞ்சேந்திரியங்களும் தன்னிடத்தில் 
அடங்காமல் சிற்றின்பங்களிற் பிரவேசிக்கின்றனவோ , 
அந்த மனுஷ்யன் நவக்கிரஹங்களால் நக்ஷத்திரங்கள் தாப 
மடைவதுபோல் தாபமடைவான் . மனத்தைக் கெடுக் 
குந் தன்மையுள்ள பஞ்சேந்திரியங்களால் எவன் வெல் 
லப்படுகிறானோ , அவனுக்கு ( அதாவது -இந்திரியங்களின் 
சுவாதீனமாகும் மனிதனுக்கு ), சுக்கிலபக்ஷத்தில் சந்தி 
ரன் வளர்வதுபோல் , 

ஆபத்துக்கள் 

வளர்கின்றன . 
எந்த அரசன் தன்னுடைய மனத்தை ஜயிக்காமல் 
மந்திரிகளைச் சுவாதீனப்படுத்திக்கொள்ள விரும்புகிறானோ, 
மந்திரிகள் சுவாதீனமில்லாத போது சத்துருக்களை ஜயிக்க 
விரும்புகிறானோ, அவன் தானாகவே குடிகளால் விடப்படு 
கிறான் . முதலில் தன்னுடைய மனசையும் பின்பு அமைச் 
சர்களையும் சத்துருக்களாக எண்ணிச் சுவாதீனப்படுத்திக் 
கொண்டு , பின்பு தன் சத்துருக்களை ஜயிக்க யத்தனிக்க 
வேண்டும் ; அந்த யத்தனம் வீணாகாது . தன் பஞ்சேந்திரி 
யங்களைச் சுவாதீனமாக வைத்துக்கொண்டு மனசை அடக் 
கியும் , குற்றவாளிகளுக்குத் தக்க தண்டனை விதித்தும் 
ஆராய்ந்து காரியங்களைச் செய்யும் புத்திமானுக்கு , அழியாத 
செல்வம் கிடைக்கிறது . 


48 


விதுரநீதி . 


இந்தச் சரீரம் என்பது ஒரு ரதம் ; ஆத்துமாதான் 
சாரதி ( தேரோட்டுகிறவன் ) ; இந்திரியங்கள் குதிரைகள் . 
சாரதி குதிரைகளை ஒழுங்காக நடத்தினால் , ரதம் சரியான 
வழியிற் சென்று அவனுக்கும் சுகமுண்டாக்குகிறது . அடங் 
காத , குதிரைகள் இடைவழியில் பாகனைக் கீழே தள்ளிக் 
கொன்றுவிடுவதுபோல் , அடங்காத இந்திரியங்கள் ஜீவாத் 
துமாவைக் கொன்றும்விடும் . மூர்க்கன் இந்திரியங்க 
ளுக்குச் சுவாதீனமாகி நல்லகாரியங்களைக் கெடுதலான 
காரியங்களாகவும் , அகாரியங்களை நல்ல காரியங்களாகவும் 
எண்ணுகிறான் . அதனால் , அவன் துக்கத்தைச் சுகமென்று 
அறிந்து அனுபவிக்கிறான் . எவன் தருமம் அருத்தம் என்ற 
இவைகளை விட்டு இந்திரியங்கள் போகும் வழியே செல்லு 
கிறானோ, அவன் ஐசுவரியம் பிராணன் திரவியம் மனைவி 
என்ற இவைகளையெல்லாம் இழக்கிறான் . எவன் நான் 
திரவியத்துக்கு அதிபதியாயிருக்கிறேன் என்று எண்ணி 
இந்திரியங்களை அடக்கா திருக்கிறானோ, அவன் அந்தப் 
பிழையினால் ஐசுவரியத்தை இழந்துவிடுகிறான் . மனுஷ் 
யன் , மனசு புத்தி இந்திரியங்கள் என்ற இவைகளைச் சுவா 
தீனத்தில் வைத்துக்கொண்டு , தானாகவே உண்மையை 
அறியவேண்டும் . ஒருவன் தனக்குத் தானே நண்பனும் 
சத்துருவும் ஆகிறான் . எவன் உண்மையை அறிகிறானோ, 
அவனுக்கு அவனுடைய ஆத்துமாவே உறவினன் ; அறி 
யாதவனுக்கு அவனுடைய ஆத்துமாவே சத்துரு . அல்ப 
மான ( வலிவற்ற ) வலையில் இரண்டு பெரிய மீன்கள் அகப் 
பட்டாற்போல் , இந்தத்தேகத்தில் காமம் குரோதம் என்ற 
இவ்விரண்டும் சிக்கிக்கொண்டிருக்கின்றன . மீன்கள் அவ் 
வலையைக் கிழித்துவிடுவதுபோல் , காமக்குரோதங்கள் புத்தி 
-யைக் கெடுத்துவிடுகின்றன ; எவன் தருமத்தையும் அருத்தத் 


விதுரநீதி . 


49 


தையும் நன்றாய் விசாரித்துப் பிறகு சத்துருக்களை ஜயிக்க 
வேண்டிய பொருள்களைச் சேகரிக்கின்றானோ, அவன் ஜய 
மடைவான் ; எவன் தன் தேகத்துக்குள் இருக்கும் ஐந்து 
சத்துருக்களை ஜயிக்காமல் வெளியில் இருக்குஞ் சத்துருக் 
களை ஜயிக்க விரும்புகிறானோ, அவனைச் சத்துருக்களே 
அவமதித்து விடுவார்கள் . அநேக மகாத்துமாக்களும் இந் 
திரியங்களை அடக்காமையால் ஸம்ஸாரத்தில் அகப்பட்டுக் 
கொள்ளுகிறார்கள் ; அப்படியே , அநேக அரசர்களும் அர 
சாட்சியின் இன்பத்தையே நாடிக் கஷ்டப்படுகிறார்கள். 


பாவஞ்செய்யாத சுத்தாத்துமாக்களும் பாவிகளைத் 
தள்ளிவிடாமல் அவருடன் கூடியிருப்பதால் , தாமும் தண் 
டனையை அடைகிறார்கள் ; அது உலர்ந்த விறகோடு சேர்ந்தி 
ருக்கும் ஈரவிறகும் எரிக்கப்படுவதுபோல ஆகும் . ஆகை 
யால் , பாவிகளுடன் சேரக்கூடாது . ஐந்து ராஜ்யங்களை 
அபகரிக்க விரும்புகிற ஐந்து சத்துருக்களைப்போல் , ரூபம் 
ரசம் சப்தம் கந்தம் ஸ்பரிசம் என்ற ஐந்து விஷயங்களை 
அடைவதற்காகப் பஞ்சேந்திரியங்களும் எதிர்பார்க்கின் 
றன ; அவைகளை அடக்காமலிருக்கிறவனை ஆபத்து மூடிக் 
கொள்ளும் . பிறருடையகுணங்களில் தோஷங் காணாம 
லிருக்கை , பிராமாணிகத்தன்மை , சுத்தி , ஸந்தோஷம் , 
இனிய பேச்சு , இந்திரியங்களையடக்குதல் , ஸத்தியவசனம் , 
உறுதி என்ற இவ்வெட்டுக்குணங்களும் துராத்துமாக்க 
ளிடத்தில் இரா , ஆத்துமஞானம் , உறுதி , பொறுமை , தரு 
மத்தில் விருப்பம் , மிதமானபேச்சு , தானம் ஆகிய இந்தக் 
குணங்கள் நீசர்களிடத்தில் இரா . அயோக்கியர்கள் , யோக்கி 
யர்களைக் கடும்பேச்சுக்களாலும் நிந்திப்பதாலும் தொந்தரவு 
செய்கிறார்கள் ; அதை யோக்கியர் பொறுக்கிறார்கள் . பேசி 


4 


50 


விதுரநீதி . 


னவர்களுக்குப் பாவமும் பொறுத்தவர்களுக்குப் புண்ணிய 
மும் கிடைக்கின்றன.அஸாதுக்களுக்குப்பிறரைஇம்சிப்பது 
தான் , பலம் ; அரசருக்குச் சேனைகளைவளர்க்கிறதே , பலம் ; 
பர்த்தாவுக்குப் பணிவிடைசெய்வதே, ஸ்திரீகளுக்குப் பலம் ; 
குணவான்களுக்குப் பெருமைதான் பலம் . 

ஓ திருதராஷ்டிரரே ! பேச்சுச் சுருங்கியும் பொருளடங் 
கியுமுள்ள விசித்திரமான பேச்சுக்களைப் பேசுவதும் , 
அஸாத்திய மென்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள் . 
நல்ல பேச்சுக்களால் நன்மை கிடைக்கிறது , கெட்ட பேச் 
சுக்களால் அர்த்தம் விளைகிறது . அம்புகளால் அடிபட்ட 
சரீரம் தழும்பு மாறும்படி வளரும் ; கோடாலியால் வெட் 
டப்பட்ட விருக்ஷமும் வெட்டுத் தெரியாதபடி மீண்டும் 
வளரும் ; கொடிய வார்த்தைகளா லுண்டான காயமோ 
ஒரு போதும் மறைகிறதில்லை . தேகத்தில் பொத்தின 
பாணங்களை வெளியே எடுக்கலாம் ; மனத்திற் பொத்தின 
கொடுஞ் சொற்களை வெளியே தள்ள முடியாது . கொடிய 
வார்த்தைகளென்னும் அம்புகள் வாயிலிருந்து வெளிவந்து 
பிறருடைய உயிர்நிலைகளிலே விழுகின்றன ; அவைக 
ளால் அடிபட்டவன் அல்லும் பகலும் விசனமடைகிறான் ; 
ஆகையால் , அறிவுள்ளவன் அவைகளைப் பிறர்மேற் பிரயோ 
கிக்கக் கூடாது . 

தேவர்கள் எவனைக் கெடுக்க வேணுமோ, அவனு 
டையபுத்தியை முதலிலே குறைக்கிறார்கள் ; பிறகு , அவன் 
நீசகாரியங்களைச் செய்கிறான் . எவனுக்குப் புத்தி கெட்டுப் 
போய் விநாசகாலம் நெருங்குகிறதோ , அவனுக்கு அந் 
யாயம் நியாயமாய்த் தோன்றுகிறது ; அது அவனுடைய 
மனசைவிட்டு நீங்குகிற தில்லை . ஓ திருதராஷ்டிரரே ! உம். 


விதுரநீதி . 


51 


முடைய புத்திரர்களுக்குப் புத்தி போய்விட்டது ; அதனால் , 
பாண்டவர்களுக்கு விரோதஞ் செய்கிறார்கள் . அவர்களுக்கு 
விநாசகாலம் சமீபித்திருக்கிறபடியால் , அந்த எண்ணம் 
மாறவில்லை ; அதை நீர் அறியவில்லை. மூவுலகங்களையும் 
ஆள்வதற்குத் தகுதியுள்ள யுதிஷ்டிரர் உமக்குக் கீழ்ப் 
படிந்திருக்கிறார் ; அவருக்கு இராச்சியத்தைக் கொடும் . 
அவர் உம்முடைய புத்திரர்களைக் காட்டிலும் பாக்கியத்தி 
லும் தேஜசிலும் புத்தியிலும் மிகுந்தவர் ; தரும அர்த்தங்க 
ளின் உண்மையை யறிந்தவர் . தருமபுத்தியுள்ள அவர் , 
நல்ல சுபாவத்தாலும் தயையினாலும் உம்மிடத்தில் வைத்த 
மரியாதையாலும் , நீர் செய்த உபத்திரவங்களைப் பொறுத் 
திருக்கிறார் . " 


திருதராஷ்டிரன் சொல்லுகிறான் : - " ஒ பரமபுத்திமா 
னாகிய விதுர ! நீ மிகவும் விசித்திரமாகப் பேசுகிறாய் . இதைக் 
கேட்டு எனக்குப் போது மென்று தோன்றுகிற தில்லை . மறு 
படியும் தரும அருத்தங்களை யனுசரித்துப் பேசு . ” 

விதுரர் சொல்லுகிறார் : - " கங்கை முதலிய புண்ணிய 
தீர்த்தங்களில் ஸ்நானஞ் செய்வதும் எல்லாப் பிராணிகளை 
யும் சமமாகப் பார்ப்பதும் இவ்விரண்டும் - சமமான புண் 
ணியத்தைத் தரும் . நன்றாய் ஆலோசித்துப் பார்த்தால் , 
இரண்டாவதே மேலான தென்று தோன்றுகிறது . 
ராஜரே ! புத்திரர்களிடத்தில் , பக்ஷபாதம் செய்யாதேயும் . 
பாண்டவர்களிடத்திலும் உம்முடையபுத்திரர்களிடத்தி 
லும் சமமாக இரும் . இப்படிச் செய்தால் , இவ்வுலகத்தில் 
கீர்த்தியையும் , இறந்த பிறகு சுவர்க்கலோகத்தையும் அடை 
வீர் . மனுஷ்யனுடைய கீர்த்தி இவ்வுலகில் எவ்வளவு காலம் 
இருக்குமோ , அவ்வளவுகாலம் அவன் சுவர்க்கலோகத்தில் 


மகா 


SIM 


52 


விதுரநீதி . 


வசிப்பான் . ‘ தன்னுடையது , பிறருடையது என்று பக்ஷ 
பாதம்வைக்காமல் சமமாகப் பார்க்கவேணு மென்பதை 
விவரிக்கும்படி , கேசினி யென்னும் கன்னிகையின் விஷ 
யத்தில் விரோசனனுக்கும் சுதன்வாவுக்கும் நடந்த ஸம் 
வாதத்தைக் குறித்துப் புராதனஇதிஹாசம் ஒன்று சொல் 
லுகிறேன், கேளும் . 


ரூபத்தில் நிகரில்லாத கேசினீ யென்னும் ஒருபெண் , 
உத்தமமான பர்த்தாவை அடையவேண்டும் என்ற அபிப் 
பிராயத்தால் தான் சுயம்வரம் நேர்ந்தாள் . அந்தச்சுயம்வரத் 
துக்கு அநேகர் வந்திருந்தார்கள் . அவரெல்லோரும் தகுந்த 
ஆசநங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் .. 

அந்தப்பெண்ணை 
மணம் புரிய வேண்டும் என்று தைத்தியர்களுக்கு அதி 
பதியான விரோசனனும் அங்கு வந்திருந்தான் . கேசினி 
விரோசனனைப் பார்த்து இவ்வாறு கேட்டாள்: “ விரோசன ! 
பிராமணர்கள் மேலானவரா ? தைத்தியர்கள் மேலானவரா ? 
எனக்குத் தோன்றுகிறது , பிராமணர்தாம் சிரேஷ்டர்கள் 
என்று ; அப்படியானால் , சுதன்வா ஏன் மஞ்சத்தில் உட்காரு 
கிறதில்லை? 


விரோசனன் : - " கேசினி! நாங்கள் காசியபப்பிரஜாபதி 
யின் புத்திரர்கள் . இவ்வுலகம் முழுவதும் எங்களது ; ஆகை 
யால் , நாங்கள் தாம் மேலானவர்கள் . தேவரும் பிராமண 
ரும் யாவர் ? அவர் ஒருபொருட்டா? 


கேசினி: - விரோசன ! நீ சொல்லுவது சரி என்று 
எனக்குத் தோன்றவில்லை . நாம் இருவரும் இங்கே இருப் 
போம் . நாளைக்காலையில் இங்குச் சுதன்வாவும் வருவான் . அப் 
போது நான் உங்கள் இருவரையும் சாண்கிறேன் . ” 


விதுரநீதி . 


53 


அதைக்கேட்ட விரோசனன் , ( பெண்ணே மங்களமே ! 
நீ பிராமணரைக் கண்டு பயந்திருக்கிறாய் ; ஆகையால் தான் , 
இப்படிப் பேசுகிறாய் . அப்படியே ஆகட்டும் . சுதன் 
வாவையும் என்னையும் நாளைக்காலையில் பார்ப்பாயாக ” 
என்றான் . 

அன்று இரவொழிந்து சூரியன் உதித்த் பிறகு , 
சுதன்வா , விரோசனனும் கேசினியும் இருக்கும் இடத் 
திற்கு வந்து சேர்ந்தான் . அந்தப் பிராமணன் வந்ததைக் 
கேசினி பார்த்து , அவனுக்கு ஆஸனம் பாத்தியம் அர்க்கியம் 
என்ற இவற்றைக் கொடுத்தாள் . அப்போது பிராமணனான 
சுதன்வா , அந்தப்பெண் தனக்குக் கொடுத்த உபசாரங்க 
ளைப் பெற்றுக்கொண்டு , “ விரோசனா ! நானோ பிராமணன் ; 
இந்தச் சுவர்ணாசனத்தில் நீ உட்காரு என்று விரோசனனைப் 
பார்த்துச் சொன்னான் . 

விரோசனன் , “ பிராமண ! நீயும் என்னாசனத்தில் உட் 
காருக ” என்றான் . சுதன்வா, “ உன்னுடைய உத்தமமான 
சுவர்ணாசனத்தை என்கையால் தொடுகிறேன் . அப்படி 
நான் செய்வது , உட்கார்ந்ததைக் காட்டிலும் அதிகம் . நான் 
உன்னோடுகூடச் சமமாக ஒரே ஆசனத்தில் உட்காரமாட் 
டேன் என்றான் . 

விரோசனன் , பிராமண ! நீ ஒருபலகை , தருப்பைக் 
கட்டு அல்லது தருப்பையால்முடைந்ததடுக்கு இவை 
களில்தான் உட்காரத் தகுந்தவன் ; பட்டு மேல்விரி பரப்பிய 
உத்தமமான இந்த ஆசனத்தில் உட்காரத் தகாதவன்தான் ” 
என்று பரிகாசஞ் செய்தான் . 

சுதன்வா சொல்லுகிறான் : “ தகப்பனும் பிள்ளையும் , 
இரண்டு பிராமணரும் , இரண்டு க்ஷத்திரியரும் , இரண்டு 


54 


விதுரநீதி , 


45 


கிழவரும் , இரண்டு வைசியரும் , இரண்டு சூத்திரரும் ஓர் 
ஆசனத்தில் உட்காரலாம் . தன்னினத்தானல்லாதவனுடன் 
உட்காரக்கூடாது . நான் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தால் , 
உன் தகப்பன் என்னுடன் உட்காராமல் கீழேதான் 
உட்காருவான் . நீ வீட்டிலே செல்வமாய் வளர்ந்தவன் ; 
குழந்தை ; ஆகையால் , உனக்கு ஒன்றும் தெரியாது . ” 

விரோசனன் : - " என்னைக் காட்டிலும் நீ மேலான 
வனா? எங்கள் அசுரர்களிடத்திலிருக்கும் தங்கம் ஆடு மாடு 
குதிரைகள் முதலிய திரவியத்தைப் பந்தயம் வைக்கிறேன் . 
இதை அறிந்தவர்களிடம் கேட்போம் ” என்றான் . 

சுதன்வா , " சுவர்ணம் மாடு குதிரை முதலியனஉனக்கே 
இருக்கட்டும் . அவைகளுக்கு நான் எங்கே போவேன் ? 
இருவரிடத்திலுமுள்ள பிராணனைப் பந்தயம் வைப்போம் . 
இதை அறிந்தவரைக் கேட்போம் , வா ” என்றான் . 

விரோசனன் : - " சரி ! உயிரைப் பந்தயம்வைப்பது 
எனக்கும் சம்மதந்தான் ; ஆனால் , நான் தேவர்களிடத் 
திலும் மநுஷ்யர்களிடத்திலும் வரமாட்டேன் ” என்று 
சொன்னான் . 

சுதன்வா : - " உன் பிதாவினிடத்திலேயே போவோம் ; 
அவன் புத்திரனுக்காகப் பொய் சொல்லமாட்டான் என் 
றான் . 

அதன்பின் , அவ்விருவரும் , பிரஹ்லாதனிடத்திற் 
சென்றார்கள் . பிரஹ்லாதன் , அவ்விருவரும் தன்னிடம் வரு 
வதைப் பார்த்து , இதற்குமுன் ஒருபோதும் சேர்ந்திராத 
என் புத்திரனும் இந்தப் பிராமணனும் ஒன்றுகூடிக் கோபத் 
தாற் பாம்பு போல் சீறிக்கொண்டு வருகிறார்களே ! இதற்குக் 
காரணமென்ன ? என்று ஆலோசித்து , புத்திரனை நோக்கி , 
“ விரோசன ! முன் சேர்ந்திராத நீங்களிருவரும் சேர்ந்து வந் 


விதுரநீதி . 


55 


23 


திருக்கிறீர்களே ; உனக்குச் சுதன்வாவுடன் என்னசிநேகம் ? ” 
என்று கேட்டான் . விரோசனன் , " எனக்குச் சுதன்வா 
வுடன் சிநேகம் ஒன்றுமில்லை. நாங்களிருவரும் பிராணனைப் 
பந்தயமாக வைத்து விவாதஞ் செய்துகொண்டிருக்கிறோம் . 
பிரஹ்லாதரே ! உம்மைக் கேட்கிறேன் ; உண்மையைச் 
சொல்லுக ; பொய்சொல்லவேண்டாம் ” என்றான் . 

இதைக்கேட்ட பிரஹ்லாதன் “ இந்தப் பிராமணனைப் 
பூசிப்பதற்காக , சுத்தஜலம் பால் தேன் தயிர் பருத்தவெள் 
ளைப்பசு என்ற இந்தப் பதார்த்தங்களைக் கொண்டு 
வாருங்கள் ” என்று தன் பரிசாரகருக்குக் கட்டளையிட் 
டான். சுதன்வா “ பிரஹ்லாத ! நான் கேட்கும் கேள்விக்குச் 
சரியான பதில் கொடுத்தால் எனக்கு மதுபர்க்கபூஜை 
செய்ததைக்காட்டிலும் அதிகம் . பிராமணர்கள் பெரி 
யோரா ? அல்லது , விரோசனன் மேலானவனா?" 
கேட்டான் . 

பிரஹ்லாதன் : - " தருமமென்பது கறுப்பு அல்ல, வெள் 
ளையல்ல , நீலமல்ல ; பச்சையு மல்ல . கத்திமுனையைக்காட்டி 
லும் கூர்மையானது . அதை எவனால் சொல்லமுடியும் ? 
நீர் என்னால் வணங்கத் தகுந்தவர் . என் புத்திரனோ 
அருமையானவன் ஒருவன் தான். நீங்கள் இருவரும் விவா 
தஞ்செய்துகொண்டு என்னைச் சாட்சியாகக் கோலிவிட்டீர் 
கள் . என்னைப் போன்றவன் இதில் என்ன சொல்லலாம் ? 

சுதன்வா : - " பிரஹ்லாத ! நீர் நான் கேட்டகேள்விக்குப் 
பதில் சொல்லாமலிருந்தாலும் சரி , நியாய விருத்தமாய்ச் 
சொன்னாலுஞ் சரி ,உமதுதலை வெடித்துப்போம் ” என்றான் . 

பின்பு , பிரஹ்லாதன் , சூரியனுடன் சஞ்சரித்துக் 
கொண்டிருக்கும் ஞானியான ஓர் அன்னப்பறவையைக் 


என்று 


56 


விதுரநீதி . 


கண்டு , “ ஓஹம்ஸமே ! புத்திரனும் மற்றொருவனும் சேர் 
ந்து ஒருவனைச் சாக்ஷியாகக் கோலினால் , எப்படித் தருமம் 
ஏற்படும் ? ” என்று கேட்டான் . ஹம்ஸம் , “ புத்திரன்மேல் 
விசுவாச மிருந்தால் , - இராச்சியத்தைக் கொடும் ; அல்லது , 
வேறு இஷ்டமான தனத்தைக் கொடும் . இருவர் விவாதஞ் 
செய்து கொண்டு வந்தால் , தான் அறிந்தபடிதான் சொல்ல 
வேண்டும் என்று சொல்லிற்று . 

பிரஹ்லாதன் , “ சாக்ஷியாகக் கோலப்பட்டவன் பேசா 
மலே யிருந்தாலும் பொய்பேசினாலும் எவ்வளவு பாவம் 
அவன் செய்ததாக ஆகும் ?? ” என்று கேட்டான் . 

ஹம்ஸம் சொல்லுகிறது .-- " தருமம் எப்படி என்று 
கேட்கப்பட்ட போது , அதற்குப் பதில் ஒன்றும் சொல்லா 
மல் பசுமாடு காதை ஆட்டுவதுபோல் சும்மா இருந்துவிட் 
டால் , அவன் செய்த தருமமெல்லாம் போய்விடும் ; பர 
லோகமும் இல்லாமற் போம் . இவ்வுலகில் அவனுடைய 
சந்ததி அழிந்துபோம் . தனக்குத் தருமம் தெரிந்தும் 
சொல்லாம லிருப்பவர்களை , ஆற்றின் நீரோட்டம் கரையி 
லுள்ள மரங்களை வேரறுத்துத் தள்ளுவதுபோல் , தருமம் 
கெடுத்துவிடும் ; பாதிபாவம் நியாயாதிபதிக்கும் , கால் பகுதிப் 
பாவம் செய்தவனுக்கும் , சபையிலிருப்பவர்களுக்குக் கால் 
பகுதிப் பாவமும் சேரும் . செய்ததைச் சரியாகச்சொன்னால் , 
நியாயாதிபதியும் சபையிலுள்ளாரும் பாவமடையமாட் 
டார்கள் ; செய்தவனைத் தான் அந்தப்பாவம் சேரும் . 
தான் செய்த பாவத்தை யறிந்து தக்க பரிகாரம் செய்து 
கொண்டால் , கர்த்தாவும் அந்தப் பாவத்தை அடையமாட் 
டான் என்றது . 

பிரஹ்லாதன் “ ஓ ஹம்ஸமே ! தெரியாமலோ வேண்டு 
மென்றோ பொய்ச்சாக்ஷி அல்லது பொய்த்தீர்மானம் 


விதுரநீதி . 


57 


சொன்னால் , என்ன பாவத்தை அவன் அடைவான் ? ” 
என்று கேட்டான் . ஹம்ஸம் சொல்லுகிறது : - " ஒரு பதி 
விரதையான ஸ்திரீ தன்பர்த்தா வேறுவிவாகஞ் செய்து 
கொண்டதை அறிந்தால் , இராத்திரியில் எவ்வளவு துக்கம் 
அடைவாளோ , சூதாட்டத்தில் தோல்வி யடைந்தவனுக்கு 
என்ன துக்கம் நேரிடுமோ, கடுஞ்சுமையைச் சுமந்தவனுக்கு 
என்ன துக்கம் உண்டாகுமோ, அந்தத்துக்கங்கட்கெல் 
லாம் பொய்சொன்னவன் ஆளாவன் . நகரத்தில் பிரவே 
சிக்காமல் தடுக்கப்பட்டும் , பசியால் வருந்தியு மிருக்கும் 
போது அநேகசத்துருக்களாற் சூழப்பட்டு இருக்கிறவ 
னுக்கு எந்தத் துக்கம் நேரிடுமோ, அந்தத் துக்கம் பொய்ச் 
சாக்ஷி சொன்னவனுக்கு நேரிடும் . பசுஜாதிக்காகப் பொய் 
சொன்னவன் பத்துமனுஷ்யர்களைக் கொன்ற பாபத்தை 
யும் , குதிரைக்காகப் பொய்சொன்னவன் நூறுபேர்களைக் 
கொன்ற பாபத்தையும் , புருஷனைப்பற்றிப் பொய்சொன் 
னவன் ஆயிரம்மனுஷ்யர்களைக் கொன்ற பாபத்தையும் , 
சுவர்ணத்துக்காகப் பொய் சொன்னவன் இப்போது பிறந்த 
வர்களையும் இன்னும் பிறக்கப் போகிறவர்களையும் கொன்ற 
பாபத்தையும் , பூமிக்காகப் பொய்சொன்னவன் முழுப்பூமி 
யையும் அழித்த பாபத்தையும் அடைவார்கள் என்று 
சொல்லிற்று . 

ஆகையால் , திருதராஷ்டிர ! பூமிக்காகப் பொய் சொல் 
லாதேயும் . 

பிரஹ்லாதன் இதைக் கேட்டு , விரோசனனைப் பார்த்து , 
விரோசனா! அங்கிராரிஷி என்னைக் காட்டிலும் சிரேஷ்டர் . 
சுதன்வா உன்னைக்காட்டிலும் மேலானவன் ; இவனுடைய 
தாய் உன் தாயைக் காட்டிலும் மேலானவள் ; ஆகையால் , 
சுதன்வாவால் நீ வெல்லப்பட்டாய் . உன்னுடைய உயிருக் 


58 


விதுரநீதி . 


குச்சுதன்வா யஜமானனாக இருக்கிறான் ” என்று சொல்லி , 
சுதன்வாவைப் பார்த்து , “ சுதன்வா ! என் புத்திரனாகிய 
விரோசனனைக் காப்பாற்றவும் , கொன்றுவிடவும் உமக்கு 
அதிகார மிருக்கிறது . ஆகையால் , நீர் தயைசெய்து அவனை 
எனக்குத் தானம் கொடுக்கவேணும் ” என்றான் . 

சுதன்வா , " பிரஹ்லாத ! நீர் புத்திரன்மேல் அன்புகொண்டு 
பொய்சொல்லாமல் தருமத்தையே 

சொன்னபடியால் , 
உம் புத்திரனுடைய பிராணனைக் கொடுக்கிறேன் . நான் 
அவனைக் கொல்லுகிற தில்லை . இந்தவிரோசனனை உமக் 
குத் தானமாகக் கொடுத்திருக்கிறேன் . இவன் என்னெதி 
ரில் கேசினியினுடைய * கால்களுக்கு மஞ்சள் பூசட்டும் ” 
என்று சொன்னான் . 

ஆகையால் , திருதராஷ்டிர ! புத்திரரிடத்திலே பக்ஷ 
பாதத்தினால் இராச்சியவிஷயத்திற் பொய்சொல்லாதேயும் . 
பொய்சொல்லிப் பாண்டவர்களுக்கு 

இராச்சியமில்லை 
யென்று சொன்னால் , நீரும் உம்முடைய புத்திரரும் மந்திரி 
களும் நாசமடைவீர்கள் . மாடுமேய்க்கிறவர்கள் தம்கையில் 
கோல் எடுத்துக்கொண்டு மாடுகளைக் காப்பாற்றுவதுபோல் 
தேவர்கள் ஜனங்களைக் காப்பாற்றுகிற தில்லை. அவர் எவ 
னைக் காப்பாற்ற விரும்புகிறார்களோ, அவனுக்கு நல்ல புத்தி 
யைக் கொடுக்கிறார்கள் . 

மனுஷ்யன் எப்படி எப்படி தருமத்தில் மனத்தைச் 
செலுத்துகிறானோ, அப்படியப்படி அவனுடைய காரியங்க 
ளெல்லாம் அவனுக்குக் கைகூடுகின்றன ; இதில் சந்தேகம் 
இல்லை . கபடமாகக் காரியஞ்செய்யும் மாயாவியை , அவன் 

நலங்கிடட்டு மென்று அருத்தம் . உம்புத் திரனை நான் 
அழைத்துக் கொண்டுபோய்க் கேசினியினுடைய விவாதத்தைச் 
செய்துவைக்கிறேன் என்று கருத்து . 


விதுரநீதி . 


59 


படித்த வேதம் , பாவத்திலிருந்து காப்பாற்றமாட்டாது : 
ஆனால் , சிறகுமுளைத்த பறவைகள் கூடுகளைவிட்டுப் பறந்து 
ஓடிப்போவதுபோல் , மரணகாலத்தில் அந்தவேதம் 
மாயாவியை விட்டுவிடும் . கள்ளுண்டல் , கலகம் , கூட்டத் 
தோடுதுவேஷம் , கணவனையும் மனைவியையும் பிரித்துவிடு 
கை , நாதிகளைப்பிரிகை, அரசனுடன் பகை , துர்மார்க்கநட 
த்தை ஆகிய இவைகளை விடவேண்டும் : * சாமுத்திரிகசாஸ் 
திரம் சொல்லுகிறவனையும் , முதலில் திருடனாகவிருந்து 
பிறகு வியாபாரம் செய்பவனையும் , கண்கட்டிவித்தைக் 
காரனையும் , வைத்தியனையும் , சத்துருவையும் , சினேகிதனை 
யும் , நட்டுவர்களையும் ஆகிய ஏழுமனுஷ்யர்களையும் சாட்சி 
யாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது . 

அக்னிஹோத்திரம் , மௌனவிரதம் , வேதாத்திய 
யனம் , யாகம் ஆகிய நான்குகாரியங்களையும் விதிப்படி செய் 
தால் , அவைகள் க்ஷேமத்தை உண்டுபண்ணும் ; விதிதவ 
றிச் செய்யப்பட்டால் , கெடுதலை உண்டுபண்ணும் . பிறர் 
வீட்டிற் கொள்ளி வைப்பவன் , விஷங்கொடுக்கிறவன் , 
கூட்டிக்கொடுக்கிறவன் , ஸோமலதைவிற்பவன் , போர்க் 
கருவிகளைச்செய்பவன் , கோள் சொல்லுகிறவன் , 

மித்தி 
ரத்துரோகஞ்செய்கிறவன் , பிறர்ஸ்திரீகளைக்கைப்பிடித்து 
இழுப்பவன் , கர்ப்பத்தைக்கெடுக்கிறவன் , 

கர்ப்பத்தைக்கெடுக்கிறவன் , குருபத்தினி 
யுடன் சேர்பவன் , பிராமணனாக இருந்து கட்குடிக்கிறவன் , 
மிகக் கடுமையானவன் , காக்கை புண்ணின்மேற் குத்து 
வதுபோல் பிறர்துக்கப்படும்போது மேலும் துக்கமுண் 
டாக்குகிறவன் , பரலோகமில்லையென்று நினைத்தவன் , 
வேதத்தைத் தூஷிக்கிறவன் , கிராமபுரோஹிதன் , உபநயன 

* கைரேகையைப் பார்த்து அவனது அதிருஷ்டத்தைத் தெரி 
விக்குஞ் சாஸ்திரம் . 


60 


விதுரநீதி . 


மில்லாமல் வேதம்படித்தவன் , ஒருவன் தன்னைக்காப்பாற்ற 
வேணுமென்று கேட்டபோது ரக்ஷிக்கச் சக்தியிருந்தும் 
இம்சைசெய்கிறவன் இவர்கள் எல்லாம் பிரமஹத்திசெய் 
தவருக்கு ஒப்பானவர்கள் . 

இருட்டில் இருக்கும் பதார்த்தம் திருணத்தைக் கொ 
ளுத்தினால் தெரியும் ; ஒருவனுடைய தருமம் அவனுடைய 
நடத்தையால் தெரியும் . பேச்சால் சாதுவை யறியவேண் 
டும் ; பயம் நேரிட்டபோது சூரனுடைய சூரத்தனத்தை 
அறியவேண்டும் ; தைரியசாலியினுடைய தைரியத்தைப் 
பஞ்சகாலத்தில் அறியவேண்டும் ; ஆபத்து நேரிட்டபோது 
சத்துருவையும் மித்திரனையும் அறியவேண்டும் . கிழத்த 
னம் ரூபத்தையும் , ஆசை தைரியத்தையும் , மிருத்யு பிரா 
ணனையும் , பொறுமை தருமத்தையும் , கோபம் ஐசுவரியத் 
தையும் , அயோக்கியனுடைய ஊழியம் நன்னடக்கையை 
யும் , காதல் வெட்கத்தையும் , கருவம் எல்லாநற்குணங் 
களையும் கெடுத்துவிடும் . கோபிக்குத் திரவியமில்லை ; உபத் 
திரவப்படுத்துகிறவனுக்குச் சினேகிதன் இல்லை ; குரூர 
னுக்கு ஸ்திரீ இல்லை ; சுகத்தை அபேக்ஷிக்கிறவனுக்கு வித் 
தையில்லை ; காமிக்கு வெட்கம் இல்லை ; ஆலசிய முள்ளவ 
னுக்கு ஐசுவரியமில்லை ; சஞ்சலசித்தனுக்கு ஒன்றுமே 
இல்லை . நற்காரியங்களைச் செய்வதால் செல்வம் கிடைக்கிறது , 
கெட்டிக்காரத்தனத்தால் அது விருத்தியாகிறது ; சாமர்த்தி 
யத்தால் வளர்ந்த செல்வம் வேரூன்றுகிறது ; இந்திரியங்களை 
யடக்குவதால் அது ஸ்திரமாகிவிடுகிறது . புத்தி , நற்குலத்திற் 
பிறப்பு , அடக்கம் , படிப்பு , பராக்கிரமம் , மிதமான பேச்சு , 
சக்திக்குத்தக்கபடி தானம் , நன்றியறிதல் ஆகிய எட்டுக் 
குணங்களும் புருஷனுக்கு மேன்மையை யுண்டுபண்ணுகின் 
றன . மஹாராஜ! இன்னும் ஒரு பெரியகுணம் இருக்கிறது . 


- 


விதுரநீதி . 


61 


பன . 


சபை 


சபையாக 


அது இருந்தால் இந்தக் குணங்களெல்லாம் மேலாகத் தெரி 
யும் : அது என்னவென்றால் , அரசனுடைய பிரீதி . சுவர்க் 
கத்தை அடையப்போகும் மனுஷ்யனுக்கு எட்டுக்குணங் 
கள் அடையாளம் . அவைகள் - யாகம் , தானம் , வேதாத் 
தியயனம் , தபசு , அடக்கம் , சத்தியம் , ஸமதை , தயை என் 
இவைகளில் முதல் நான்குகுணங்கள் 

முதல்நான்குகுணங்கள் தாமாகவே 
சாதுக்களை அநுசரிக்கின்றன ; மற்றைய நான்கு குணங்க 
ளைச் சாதுக்கள் அநுசரிக்கிறார்கள் . தருமத்தை அடைவ 
தற்கு வழி எட்டு உண்டு . அவை - யாகம் , அத்தியயனம் , 
தானம் , தபசு , ஸத்தியம் , பொறுமை , தயை , பிறர் பெருளை 
இச்சியாமலிருப்பது என்பவை . இவைகளில் முதல் 
நான்கை டம்பத்துக்காகவும் சிலர் மேற்கொள்வார்கள் . 
பின் நான்குகுணங்களும் மஹாத்துமாக்களிடத்தில்தான் 
இருக்கும் . வயதுசென்றவரில்லாத 
மாட்டாது ; தருமமறியாதவர்கள் கிழவர்க ளாகார் ; சத்திய 
மில்லாத தருமம் தரும மாகாது . கபடத்தோடுகூடிய சத்தி 
யம் சத்திய மாகாது . சத்தியம் , ரூபம் , வணக்கம் , படிப்பு , 
நற்குலப்பிறப்பு , நல்லசுபாவம் , பலம் , தனம் , சூரத்தனம் , 
சமத்காரப்பேச்சு ஆகிய பத்துக்குணங்களும் சுவர்க்கத் 
துக்குக் காரணமானவை . 

பாவஞ்செய்தவனுக்கு அபகீர்த்தி கிடைக்கிறது ; அன் 
றியும் , அவன் , பாவத்தின் பயனாகிய துக்கத்தை யனுபவிக் 
கிறான் . புண்ணியஞ்செய்தவனுக்கு நல்ல கீர்த்தி கிடைக் 
கிறது ; அன்றியும் , அவன் , புண்ணியப்பயனாகிய சுகத்தை 
அனுபவிக்கிறான் . ஆகையால் , விரதானுஷ்டானம் முதலிய 
புண்ணியத்தைத்தான் செய்யவேண்டும் : பாவத்தைச் செய் 
யக்கூடாது . பாவம் புத்தியைக் கெடுத்துவிடுகிறது ; புத்தி 
போனாலோ , மறுபடி பாவத்தையே நித்தியம் செய்வான் . 


தால் - 
62 

விதுரநீதி . 
புண்ணியம் புத்தியை விருத்திசெய்கிறது ; புத்தி விருத் 
தியானால் , மறுபடி அதையே நித்தியம் செய்வான் . புண்ணி 
யஞ் செய்கிறவன் கீர்த்தியை யடைந்து , நல்ல லோகங்களை 
யும் அடைகிறான் . ஆகையால் , உறுதியாகப் புண்ணியத் 
தைத்தான் செய்யவேண்டும் . 

அசூயைப்படுகிறவனும் , 
மருமங்களை உடைக்கிறவனும் , கடுமையாகப் பேசுகிறவ 
னும் , மோசஞ் செய்கிறவனும் , தன் பாவத்தால் சீக்கிரத்தில் 
பெருஞ்சங்கடத்தை யடைகிறார்கள் . அசூயையில்லாதவ 
னும் நல்லபுத்தியுள்ளவனும் , தம்முடைய நற்செய்கைக 
ளால் யாதொரு சங்கடத்தையும் அடையாமல் , எல்லாருக் 
கும் பிரிய மாகிறார்கள் . எந்த மனுஷ்யன் புத்திமான்களிடத் 
திலிருந்து நல்ல புத்தியைக் கிரகிக்கிறானோ, அவன் தான் 
பண்டிதன் ; புத்தியைச் சம்பாதித்தவன் அதிக சுகமடை 

எதனால் இராத்திரிகாலத்தில் சுகமாக இருப்பானோ, 
அந்தக்காரியத்தைப் பகலிலேயே செய்யவேண்டும் ; எத 
னால் வருஷம் முழுமையும் சுகமாக இருப்பானோ, அந்தக் 
காரியத்தை 

எட்டுமாதங்களிலேயே செய்யவேண்டும் ; 
எதனால் கிழத்தனத்தில் சுகமாகவிருப்பானோ, அந்தக் காரி 
யத்தைச் சிறுவயதிலேயே செய்யவேண்டும் . இறந்த 
பிறகு எதனால் சுகமடைவானோ, அந்தக்காரியத்தைத் தான் 
பிழைத்திருக்கும் போதே செய்யவேண்டும் . 

உண்ட உணவு ஜரித்த பிறகு உணவையும் , யௌவ 
னம் நீங்கின பிறகு மனைவியையும் , யுத்தத்தில் ஜயித்தபிறகு 
சூரனையும் , தபசின் கரைகண்ட பிறகு தவஞ்செய்தவனை 
யும் புகழவேண்டும் . அதருமத்தால் அடைந்த திரவியத் 
டாகும் ; அந்தத் துவாரம் அடைக்கமுடியாமல் இருக் 


வான் . 


விதுரநீதி . 


63 


கும் . யோக்கியர்களைச் சிக்ஷிக்கிறவர் அவர்களுடைய குரு ; 
அயோக்கியர்களைச் சிக்ஷிக்கிறவன் அரசன் ; இரகசியத்தில் 
பாவஞ் செய்தவர்களைச் சிக்ஷிக்கிறவன் யமன் . ரிஷிகள் 
நதிகள் பெரியோர்களின்வமிசங்கள் ஸ்திரீகளின் அயோக்கி 
யதை இவைகளின் சோதனையைப் புத்திமான் செய்யக் 
கூடாது . பிராமணரைப் பூசிக்கிறவனும் கொடையாளியும் 
ஞாதிகளிடத்தில் ஸமதிருஷ்டிவைத்தவனும் நல்லசுபாவ 
முடையவனுமான க்ஷத்திரியன் , வெகுகாலம் இராச்சியம் 
ஆளுவான் . பூமியிலே , எங்கும் தங்கம் பூத்து நிரம்பியிருக்கி 
றது . அதைப் பிரித்துச் சேர்க்கத்தெரிந்தவர்கள் , சூரன் 
வித்துவான் ஊழியஞ் செய்யத்தெரிந்தவன் ஆகிய இம்மூவர் 
தாம் . புத்தியால் செய்யுங் காரியம் உத்தமம் ; கைகளால் 
செய்யுங் காரியம் மத்திமம் ; காலால் செய்யுங் காரியம் 
[ அதாவது நடந்து செய்யும் காரியம் ) அதமம் ; சுமந்து 
செய்யுங் காரியமோ மகாநீசம் . 

ஓ திருதராஷ்டிரரே ! மூடர்களான துரியோதனன் , 
சகுனி துச்சாசனன் கர்ணன் என்ற இவர்களிடத்தில் 
இராச்சியத்தை ஒப்பித்துவிட்டு க்ஷேமம் கிடைக்கவேண்டு 
மென்று எப்படி இச்சிக்கிறீர் ? பாண்டவர்கள் எல்லாநல்ல 
குணங்களாலும் நிரம்பினவர்கள் . அவர்கள் உம்மைத் 
தகப்பனாராக எண்ணி யிருக்கிறார்கள் , அவர்களை நீர் புத் 
திரரைப்போல் நடத்தும் " 

மறுபடியும் விதுரர் சொல்லுகிறார் : “ தருமவிஷயத் 
தில் ஆத்திரேயருக்கும் ஸாத்தியர்களுக்கும் நடந்த புராதன 
இதிஹாசம் ஒன்று இருக்கிறது , அதைச் சொல்லுகிறேன் , 
கேளும் . 

ஆத்திரேயமகாரிஷி அதிக நியமமுள்ள சன்னியா 
ஸத்தி லிருந்தார் : ஸாத்தியர் என்னும் தேவர்கள் அவ 


164 

விதுரநீதி . 
ரைப்பார்த்துப் பிரசன்னமாகி , “ ஓ ஆத்திரேயரிஷியே ! 
நாங்கள் சாத்தியதேவர்கள் ; படிப்பிலும் தைரியத்திலும் 
புத்தியிலும் உம்மைப்போல் வேறொருவரும் இல்லை . ஆகை 
யால் , நீர் எங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யவேணும் ” 
என்றார்கள் :. 

சன்னியாசி சொல்லுகிறார் : “ தேவர்களே! நான் குருவி 
னிடத்திலிருந்து தெரிந்துகொண்டது இதுதான் . தைரிய 
மாயும் பொறுமையாயும் இருக்கவேணும்.ஸத்தியமும் தரும் 
மும் தவறக்கூடாது . எல்லாப் பிராணிகளையும் சுகதுக்க விஷ 
யத்தில் தன்னைப்போல் எண்ணவேண்டும் . தேகம் ஆத் 
துமா என்ற விஷயத்திலிருக்குஞ் சந்தேகத்தைப் போக்க 
வேண்டும் ; ஒருவன் தன்னை வைதால் அவனைப் பதிலுக்கு 
வையக்கூடாது ; இப்படிப் பொறுத்தவனுடைய பொறுமை 
வைதவனை எரித்துவிடும் ; பொறுத்தவன் புண்ணியத்தை 
யும் அடைவான் . பிறரை வையக்கூடாது ; அவமானஞ் 
செய்யக்கூடாது . மித்திரனுக்குத் துரோகம் செய்யக் 
கூடாது . நீசனிடத்தில் ஊழியஞ் செய்யக்கூடாது . 

கருவ 
மடையக்கூடாது . நீசவிருத்தி செய்யக்கூடாது . துவேஷ 
மாயும் கோபமாயும் பேசக்கூடாது . கடும்பேக்சுக்கள் , 
மனுஷ்யனுடைய உயிர்நிலைகளையும் எலும்புகளையும் பிரா 
ணனையும் கொளுத்துகின்றன . ஆகையால் , தருமிஷ்டன் 
கடுமையான பேச்சை எப்போதும் பேசக்கூடாது . எவன் , 
கடுமையாகி மருமங்களைப்பேதிக்கின்ற வசனமென்னும் பா 
ணங்களால் பிறரைத் தாட்சிணியமில்லாமல் அடிக்கிறானோ, 
அவனை அவலக்ஷ்மியின் இருப்பிட மென்றும் அவன் வா 
யில் நரகம் இருக்கிற தென்றும் அறிய வேண்டும் . அக்கினிக் 
கும் சூரியனுக்கும் சமமான வாக்கு அம்புகளினால் அயோக்கி 
பயன் சாதுவைப்பொத்தினால் , சாதுவானவன் அவன் என்னை 


விதுரநீதி . 


65 


நிந்தித்ததனால் , நான் பெருமையடையும்படி ஆயிற்று . அத 
னால் , அவன் எனக்குப் புண்ணியம் விருத்தியாகும்படி 
செய்தான் " என்று எண்ணவேணும் . ஒருவன் யோக்கியனை 
யோ அயோக்கியனையோ தபஸ்வியையோ அல்லது திருடனை 
யோ , எவனை எப்போதும் சேர்ந்திருக்கிறானோ, அவன் , வஸ் 
திரமானது பதார்த்தங்களுடைய குணத்துக்குத் தக்கபடி 
நிறத்தை அடைவதுபோல் , தன்னாற் சேவிக்கப்பட்டவனு 
டைய குணத்தை அடைகிறான் . எவன் தன்னை அப்பிரிய 
மான வார்த்தைகளைப் பேசினவனுக்கும் பதில்வார்த்தை 
பேசமாட்டானோ, தன்னை யடித்தவனையும் பதில் அடிக்க 
மாட்டானோ, பாவியைக்கூடக் கொல்லஇச்சிக்கமாட்டானோ, 
அவனிடத்தில் தேவர்களும் விசுவாசஞ் செய்வார்கள் . பிழை 
யாகப் பேசுவதைக் காட்டிலும் மௌனம் நல்லது ; மௌ 
னத்தைக் காட்டிலும் பிரியம் பேசுவது நல்லது ; அதைப் 
பார்க்கிலும் ஸத்தியம் பேசுவது உத்தமம் ; எல்லாவற்றைப் 
பார்க்கிலும் தருமமாகப் பேசுவது மிகவும் உத்தமம் . 
மனுஷ்யன் எத்தன்மையுள்ளவருடன் சகவாசம் செய் 
கிறானோ, எவரைச் சேவிக்கிறானோ, எவரைப்போல ஆக 
விரும்புகிறானோ, அப்படியே ஆகிறான் . எவ்வெவற்றை 
விட்டுத் தூரத்தில் விலகுகிறானோ, அவ்வவைகளிலிருந்து 
துன்பப்படாது ஒழிகின்றான் . எல்லாவற்றையும் விட்டு 
ஒழிந்தால் , கொஞ்சமேனும் துக்கம் அடையமாட்டான் . 
எவன் பிறரால்ஜயிக்கப்பட முடியாதவனோ, அவன் பிறரை 
வெல்ல முயலமாட்டான் . எவன் பிறரால் அடிக்கப்பட்டா 
லும் துவேஷஞ் செய்யமாட்டானோ, அவன் அன்னியரைக் 
கொல்ல விரும்பமாட்டான் . தன்னை ஒருவன் நிந்தித்தாலும் 
புகழ்ந்தாலும் சமமாக எவன் எண்ணுகிறானோ, அவன் விச 
னப்படுகிறதும் இல்லை , சந்தோஷப்படுகிறதும் இல்லை . 

5 


மேல் கோபிக்கிறான் ; அவன் யாருக்கும் மித்திர னல்லன் .. 
66 

விதுரநீதி . 
எவன் எல்லாருடைய க்ஷேமத்தையும் இச்சிக்கிறானோ, 
கெடுதலை விரும்புகிற தில்லையோ, சாத்தியம் பேசுகிறானோ 
தயையுள்ளவனோ, இந்திரியங்களை அடக்கினவனோ, அவன் 
தான் உத்தமபுருஷன் . எவன் கொடாமல் சமாதானப் 
பேச்சைமாத்திரம் செய்யமாட்டானோ, பிரதிஞ்ஞை செய்த 
பிறகு கட்டாயமாய்ப் பிரதிஞ்ஞையின்படியே கொடுப் 
பானோ , அன்னியனுடைய துக்கத்தை அறிவானோ , அவன் 
மத்திமபுருஷன் . துச்சாஸன்னைக் கந்தருவர்கள் கதாயுதத் 
தால் அடித்தார்கள் ; பாணங்களாற் பிளந்தார்கள் . அவனால் 
துரியோதனனை மீட்கமுடியவில்லை ;பாண்டவர்கள் அவனைக் 
காப்பாற்றினார்கள் . இப்படியிருக்க , அந்தத் துரியோதனன் 
பாண்டவர்களுடைய உபகாரத்தை நினையாமல் , அவர்கள் 


சமயம் . 


அவனைப்போன்றவர்கள் அதம புருஷர்கள் . எவன் தான் 
அயோக்கிய னானபடியால் தன்னைப்போலவே அன்னியரும் 
இருப்பா ரென் றெண்ணி அவர்களை நம்புகிறதில்லையோ 
மித்திரர்களை நிராகரிக்கிறானோ, அவன் அதமபுருஷன் . 
எவ்ன் தனக்கு ஐசுவரியத்தை விரும்புகிறானோ, அவன் உத் 
தமபுருஷர்களைத் தான் ஆச்சிரயிக்கவேண்டியது . 
நேரிட்டபோது , மத்திமரை விரும்பவேண்டும் ; ஆனால் , அத 
மரை ஒருபோதும் ஆச்சிரயிக்கக்கூடாது . வலிமை , முயற்சி , 
புத்தி , பராக்கிரமம் இவைகளைக் கெட்டவிதமாக உபயோகித் 
தால் மனம் கெட்டுப்போம் ; அன்றியும் , அப்படிச் செய்கிற 
வன் பெரியோர்களுடைய ஸமதையையும் கீர்த்தியையும் 
அடையமாட்டான் . 

திருதராஷ்டிரன் கேட்கிறான் : “ தருமம் அர்த்தம் 
இவைகளில் தேறின தேவர்கள்கூட உயர்குலத்திற் பிறப்பை 
விரும்புகிறார்கள் . விதுர ! நான் உன்னைக் கேட்கிறேன் ; 
மகாகுல மென்பவை யாவை ? எனக்குச் சொல்லு . ” 


விதுரநீதி . 


67 


விதுரர் : -- " தபசு , இந்திரியங்களை அடக்குதல் , வேதாத் 
தியயனம் , பொறுமை , யாகங்கள் , சமாதானம் , விதிப்படி 
விவாகம் , இடைவிடாத அன்னதானம் ஆகிய இவ்வெட்டுக் 
குணங்களும் எந்தக்குலங்களில் இருக்கின்றவோ , அவை 
தாம் மகாகுலங்கள் . எவர்களுடைய நடத்தை நல்லதோ , 
தாய் தந்தையர் சுத்தர்களோ, தாக்ஷிணியத்துக்கு அல்லாமல் 
மனப்பூர்த்தியாகவே தருமஞ் செய்கிறார்களோ , தம்குலத் 
தார் அடைந்ததைவிட அதிகமாகக் கீர்த்தியைத் தாம் 
அடைய விரும்புகிறார்களோ, பொய்யை நீக்கியிருக்கின்றார் 
களோ , அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற குலந்தான் நல்ல 
குலம் . யாகங்களைச்செய்யாமையாலும் , அயோக்கியமான 
விவாஹங்களைச் செய்துகொள்வதனாலும் , வேதங்களை விடு 
வதனாலும் , தருமத்தை மீறுவதனாலும் தேவாலயத்திரவிய 
த்தையும் பிராமணத்திரவியத்தையும் அபஹரிப்பதனாலும் , 
பிராமணரை மீறுவதனாலும் , நற்குலங்கள் கெடுகின்றன . 
பிராமணரை அவமதிப்பதாலும் , அவரை நிந்திப்பதாலும் , 
அவர்கள் நம்பிக்கையாகத் தங்களிடத்தில் வைத்த பொருளை 
அபகரிப்பதாலும் , குலங்கள் கெடுகின்றன . குலங்களில் வித் 
யை , சத்புருஷர்கள் , தனம் இவை ஏராளமாக இருந்தாலும் , 
நன்னடத்தை யில்லாவிட்டால் , அவை , நற்குல மென்ற பெய 
ரை அடையமாட்டா. திரவிய மில்லாவிட்டாலும் நன்னடத் 
தைமாத்திரம் இருந்தால் , அந்தக்குலம் அதிககீர்த்தியைப் 
பெறும் . மிகவும் பிரயத்தனப்பட்டாவது நல்லொழுக்கத் 
தைக் காப்பாற்ற வேண்டும் . திரவியம் ஒருசமயம் போகும் , 
மற்றொரு சமயம் வரும் ; திரவியம் குறைந்தவன் குறைந்தவ 
னல்லன் ; நடத்தை குறைந்தால் அவன் இறந்தவன் தான் . 
நல்லொழுக்கமில்லாத குலங்கள் , ஆடுமாடுகள் குதிரைகள் 
செழிப்பான பயிர் இவைகளைப் பெற்றிருந்தாலும் விருத்தி 


68 


விதுரநீதி . 


அடையமாட்டா . திருதராஷ்டிர ! நம்முடைய வமிசத்தில் 
பிறருடன் வைரஞ்செய்பவனும் நியாயத்துக்குக் கட்டுப்படா 
தவனும் பிறர்பொருளை அபகரிப்பவனும் மித்திரத்துரோ 
கஞ் செய்பவனும் கபடமுள்ளவனும் கோபக்காரனுமாகிய 
ராஜா இருக்கவேண்டாம் ; இவன் குலத்துக்குக் கேடான 
வன் . பிராமணரைக் கொல்லுகிறவனும் , அவரைத் துவே 
ஷிக்கிறவனும் , யுத்தத்துக்குப் போகாமல் சாகுபடி செய் 
பவனுமாகிய ராஜா நம்முடைய வமிசத்திற் பிறக்கவேண் 
டாம் . பிறர் கொண்டாடும்படி பெரியோரை ஸத்கரிக்கும் 
நல்ல குணமுள்ளவர்களே உண்டாகக்கடவர் . பெரியோரை 
ஸத்காரஞ்செய்யத் திரவியம்வேண்டு மென்பது இல்லை ; 
திருணத்தை அல்லது பூமியை ஆசனமாகக் கொடுத்தால் 
போதும் ; ஆகாரத்துக்கு ஜலம் கொடுத்தால் போதும் 
அல்லது பிரியமாக நல்வரவு வினாவினாலும் போதும்.ஸத்துக் 
களுடைய வீட்டில் மேற்சொன்ன மரியாதைகளுக்கு 
யாதொருகுறைவு மில்லை . பெரியோர்கள் வருகிறவர்களை 
ஆதரிக்க மேற்சொன்ன பதார்த்தங்களை நிச்சயமாய்ச் சித் 
தப்படுத்தி யிருக்கிறார்கள் . மரத்தாற்செய்த ரதம் லகுவா 
யிருந்தாலும் , பாரத்தைச் சுமக்கும் . அந்தப் பாரத்தைத் 
தான் விருக்ஷங்கள் சுமக்கமாட்டா . இவ்விதம் சாமர்த்திய 
முள்ளவர்கள் காரியங்களைச் செய்வார்கள் ; மற்றவர்களால் 
அவைகளைச் செய்ய முடியாது . எந்த மித்திரனுடைய 
கோபத்தால் பயமுண்டாகிறதோ , எவனருகிற் செல்வ 
தற்கும் ஸம்சய முண்டாகுமோ , அவன் மித்திரன் அல் 
லன் . எவனைத் தகப்பனாரைப்போல் எண்ணி நம்பலாமோ , 
அவன்தான் நிஜமான மித்திரன் . மற்றவர் தம்முடைய 
காரியத்துக்காக நம்முடன்சேர்ந்தவர்கள் . எவன் யாதொரு 
சம்பந்தமும் இல்லாதபோது 

சினேகமாக இருக்கிறானோ 


விதுரநீதி . 


69 


அவன்தான் பந்து ; மித்திரன் : ரக்ஷகன் . ஆச்சிரயம் : எல் 
லாமுமாவான் . சஞ்சல சித்தன் , பெரியோரை ஆச்சிரயிக் 
காதவன் , பித்துப்பிடித்தவன் ஆகிய இவர்களை மித்திரர் 
சேரமாட்டார்கள் . ஜலமில்லாமல் உலர்ந்துபோன குளத் 
தில் அன்னப்பறவைகள் வராதது போல் , சஞ்சல சித் 
தனும் இந்திரியங்களுக்குச் சுவாதீனமானவனுமாகிய மனி 
தனிடத்தில் ஐசுவரியம் சேர்வதில்லை . 

காரணமில்லா 
மலே கோபிப்பதும் பிரசன்னராவதும் அஸாதுக்களு 
டையசுபாவம் . சினேகிதர்களால்உபகாரமடைந்து காரியங் 
களையும் செய்துகொண்டு பதில் உபகாரம் அவருக் 
குச் செய்யாதவர்கள் இறந்துபோனால் , நன்றிகெட்ட அவர் 
களுடைய மாமிசத்தை நாய்நரிகள்கூடப் புசிக்கமாட்டா . 
திரவியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் , மித்திரர்க 
ளிடத்தில் வேண்டிய போது இரக்கவேண்டும் . மித்திரர் 
களிடத்தில் யாசனை செய்யாமற் போனால் , அவர்களுடைய 
குணாகுணம் தெரியாது . உள்ளபொருள் கெடுவதனாலும் 
இல்லாத பொருள் கிட்டாததனாலும் உண்டாகும் விச 
னத்தால் , அழகும் பலமும் ஞானமும் அழிகின்றன ; 
வியாதியும் உண்டாகிறது . கிட்டத்தகாத பொருளைப்பற்றி 
விசனப்பட்டால் , அது கிட்டப்போகிற தில்லை ; தேகத் 
துக்கு மாத்திரம் கஷ்டமாகும் ; சத்துருக்களுக்கும் சந் 
தோஷம் உண்டாகும் ; ஆகையால் , வீணாக விசனப் 
படாதேயும் . - மனுஷ்யன் இறக்கிறான் , பிறகு பிறக்கி 
றான் ; இளைக்கிறான் , மறுபடி விருத்தியடைகிறான் ; பிறரி 
டத்து யாசிக்கிறான் ; பிறகு யாசிக்கப்படுகிறான் ; பிறரைப் 
பார்த்து விசனப்படுகிறான் , பிறகு இவனைப்பார்த்துப் பிறர் 
விசனப்படுகிறார்கள் . சுகம் துக்கம் க்ஷேமம் நாசம் லாபம் 
நஷ்டம் உத்பத்தி மரணம் இவையெல்லாம் மனுஷ்யனுக்கு 


70 


விதுரநீதி . 


முறையே வருகின்றன . ஆகையால் , ஒருவன் சந்தோஷப் 
படவும் விசனப்படவும் கூடாது . சஞ்சலங்களான ஆறு 
ஞானேந்திரியங்களும் சிற்றின்பத்தில் பிரவேசித்தால் , ஆத் 
துமா ஓட்டை ஆகிறது . ஓட்டையான மட்குடத்திலிருந்து 
ஜலம் ஒழுகிப்போவதுபோல , மனுஷ்யனுடைய புத்தி இந் 
திரியங்களின் வழியால் ஒழுகிப்போகின்றது " என்றார் . 

திருதராஷ்டிரன் சொல்லுகிறான் : - " விதுர ! தரும 
புத்திரன் சாம்பலால் மூடப்பட்ட நெருப்புக்கு ஒப்பான 
வன் . அவனுக்கு நான் கபடமாகக் கெடுதல் செய்தேன் . 
அவன் இப்போது என்புத்திரர்களை யுத்தத்தில் நாசஞ் 
செய்யப் போகிறான் . என் சுகத்துக்காக நான் சம்பாதித்த 
பொருள் எல்லாம் எனக்குத் துக்கத்தையே கொடுக்கின் 
றன . 

என்மனமோ சஞ்சலமாக இருக்கிறது . ஆகை 
யால் , விதுர ! துக்கத்தைக் கொடுக்காமல் ஸ்திரமானது 
எதுவோ , அதை எனக்குச் சொல் . ” 

விதுரர் : - " திருதராஷ்டிர ! பிரமஞானம் , தருமம் , இந்தி 
ரியங்களையடக்குதல் , பிறர்பொருளை இச்சியாமலிருத்தல் 
ஆகிய இவைகளை நீர் அனுஷ்டிப்பதைத் தவிர , உமக்கு 
வேறுவகையால் க்ஷேமம் கிடைக்காது . பிரமஞானத்தால் 
பயம் நீங்கும் ; தருமஞ்செய்வதால் பெருந்தன்மை கிடைக் 
கும் ; குருசுச்ரூஷையால் ஞானமும் , 

ஞானமும் , யோகாப்பியாசத் 
தால் சுகமும் கிடைக்கும் ; மோக்ஷத்தை அடைகிறவர்கள் , 
தானத்தின் புண்ணியத்தையும் வேதாத்தியயனத்தின் புண் 
ணியத்தையும் அபேக்ஷிக்கிற தில்லை ; ஆசை துவேஷம் 
ஆகிய இவற்றை விட்டு ஆனந்தமாய்ச் சஞ்சரிக்கிறார்கள் . 
நன்றாய் விதிப்படி செய்யப்பட்ட அத்தியயனம் , யுத்தம் , 
காரியம் , தபசு ஆகிய இவைகள் முடிவில் சுகத்தைத் தரும் ; 
செய்யுங்காலத்தில் அவை கஷ்டமாய்த் தான் தோன்றும் , 
செய்து முடித்த பிறகு தான் சுகம் . 


விதுரநீதி . 


71 


எவர்களுடைய மனசு வேறுபட்டிருக்கிறதோ , அவர் 
கள் ஹம்ஸதூலிகாதல்பத்திலே படுத்தாலும் அவர்களுக் 
குத் தூக்கம் வராது . அவர்களை ஸ்திரீகள் உபசரித்தாலும் 
சுகம் கிடைக்காது ; அவரை , ஸுதர் மாகதர் புகழ்ந்தாலும் 
சுகமடையமாட்டார்கள் . எவர்களுடைய மனசு வேறுபட் 
டிருக்கிறதோ , அவர்கள் தருமஞ் செய்யமாட்டார்கள் ; 
கௌரவத்தை அடையமாட்டார்கள் ; அவர்களுக்குச் சுகம் 
கிடைக்க மாட்டாது ; அவர்களுக்குச் சமாதானமு மில்லை . 

. 
அவர்களுக்கு இதம்சொன்னாலும் , அது ருசிக்காது ; அவர் 
களால் குடும்பத்தை இனிதாக நடத்துதலும் முடியாது . 
அவர்களுக்கு நாசந்தான் முடிவு . பசுக்களுள்ளவனிடத்தில் 
பால் தயிர் நெய் முதலியன உண்டாகும் ; பிராமணனிடத் 
தில் தபசு உண்டாகும் ; ஸ்திரீகளிடத்தில் சாபலம் உண் 
டாகும் ; ஞாதிகளிடத்தில் பயம் உண்டாகும் . ஒழுங்காயும் 
நீளமாயுமிருக்கும் அநேக நூல்கள் ஒன்று கூடினால் , வஸ்திர 
மாக ஆகி , பாரத்தைச்சுமத்துதற்கும் மானத்தைக் காப் 
பாற்றுதற்கும் உதவுகின்றன ; அதைப்போலவே , பாண்ட 
வர்களும் : அவர்கள் வெகு ஒழுங்காயும் நுட்பமாயும் நடக் 
கிறார்கள் ; அவர் தனிமையாய் வனவாஸஞ்செய்து கஷ்டப் 
பட்டிருக்கிறார்கள் . அவர்களை ஒன்றாய்ச் சேர்த்துக்கொண் 
டால் , அவர்கள் தாங்களும் சுகமடைந்து , உமது புத்திரர்க 
ளையும் சுகப்படுத்துவார்கள் . விறகு தனியாகவிருந்தால் , 
புகையும் ; சேர்ந்திருந்தால் சுவலிக்கும் . திருதராஷ்டிர ! 
ஞாதிகளும் அப்படித்தான் . தனியாகவிருந்தால் , சத்துருக் 
களால் பராஜயமடைவார்கள் ; சேர்ந்திருந்தால் ,சத்துருக்களை 
வெல்லுவார்கள் . எவர்கள் , பிராமணர் ஸ்திரீகள் ஞாதிகள் 
கோக்கள் ஆகிய இவர்விஷயத்தில் தம்முடைய சூரத்தனத் 
தைக் காண்பிக்கிறார்களோ, அவர்கள் பழுத்த குலையிலிருந்து 


72 


விதுரநீதி . 


பழம் உதிர்வதுபோல் விழுந்துவிடுகிறார்கள் . தனித்தனியே 
முளைத்தமரம் பெரிதாயும் நன்றாய் வேரூன்றியதாயுமிருந் 
தாலும் , அது காற்றினால் கீழே தள்ளப்படும் . அந்த 
விருக்ஷங்கள் பல ஒன்றாய்க்கூடி வளர்ந்திருந்தால் , ஒன் 
றின் சார்பில் மற்றொன்று இருக்கிறபடியால் , அவை 
பெருங்காற்றுக்குக்கூடச் சலிப்பதில்லை . இந்த உவமை 
யினால் , ஞாதிகள் பலவான்களாக விருந்தாலும் தனி 
மையாயிருந்தால் அவர்களைச் சத்துருக்கள் ஜயித்துவிடு 
வார்க ளென்பதையும் , அந்த ஞாதிகளே ஒருவரோ 
டொருவர் சேர்ந்திருந்தால் குளத்தில் நீலோத்பலங்கள் 
விருத்தியாவதுபோல விருத்தியடைவார்க ளென்பதையும் 
அறியலாம் . பிராமணர் பசுக்கள் ஞாதிகள் சிசுக்கள் ஸ்திரீ 
கள் அன்னதாதாக்கள் அடைக்கலம்புகுந்தவர்கள் ஆகிய 
இவர்கள் கொல்லத்தகாதவர்கள் . மனுஷ்யனுக்கு இருக்க 
வேண்டிய முக்கியமான பொருள்கள் இரண்டு : அவை - தன 
மும் ஆரோக்கியமும் . தனமில்லாவிட்டால் , மற்றகுணங்கள் 
வீணாகும் ; அதுபோலவே , ஆரோக்கியமில்லாவிட்டால் தன 
மிருந்தும் வீண் 

ரோகிகள் பிணத்துக்குச் சமானமாவர் . 
மகாராஜாவே! பாண்டவர்களைப் பார்த்து மனம்தபிக்கிறபடி 
யால் , உமக்கு மற்றைக் குணங்கள் வீணாகின்றன . உமக்கு 
க்ஷேமமுண்டாகட்டும் . மனந்தபிப்பது இரண்டுவிதத்தினா 
லாகும் ; வியாதியால் உண்டாவது ஒன்று ; பொறாமையால் 
உண்டாவது இரண்டாவது . முதலிற் கூறிய சந்தாபம் 
ஔஷதமூலமாக எளிதில் சொஸ்தமாகும் ; இரண்டா 
வதோ சொஸ்தமாவது கடினம் ; அதனால் , வாய் கசக் 
கும் ; தலை வலிக்கும் ; பாபஞ்செய்யத் துணிவு உண்டா 
கும் ; கொடுமை உண்டாகும் ; தேகம் எரியும் . அது 
அயோக்கியர்களால் அடக்கமுடியாதது ; அதை யோக்கி 


விதுரநீதி . 


73 . 


யர்கள் . ! 

அடக்கிவிடுவார்கள் . மகாராஜாவே ! அதை நீர் 
அடக்கினால் , க்ஷேம மடைவீர் . ரோகிகளுக்குப் பழங்கள் 
ருசிக்கமாட்டா . அதுபோலவே , மனத்தவிப்புக்கொண்ட 
வர்களும் நல்லது இன்னது கெட்டது இன்னது என்று 
அறியமாட்டார்கள் . அவர்களுக்கு எக்காலத்திலும் துக்கந் 
தான் . திரவியமிருந்தும் அவர்களுக்குச் சௌக்கியம் இல்லை 
முன்னே உம்முடைய புத்திரர்கள் சூதாட்டத்தில் திரௌ 
பதி ஜயிக்கப்பட்டா ளென்று அவளைச் சபையில் இழுத்து 
வந்தார்கள் . அச்சமயத்தில் துரியோதனனைத் தடுக்கும்படி 
நான் உமக்குச் சொன்னேன் . அதை நீர் கேட்கவில்லை . 
அதின்பலன் தான் நீர் இப்பொழுது ஸந்தாபப்படுவது . 
பொறுமையுள்ளவனுக்கு விரோதஞ் செய்வது , பலத்திற் 
சேரமாட்டாது . தருமம் மிகச் சூக்ஷமமானது ; அதை 
யறியவேண்டும் . குரூரனான மனுஷ்யனுக்குக் கிடைத்த 
ஐசுவரியம் சீக்கிரம் அழிந்துபோம் ; பொறுமையுள்ளவ 
னுக்குக் கிடைத்ததோ , புத்திரபௌத்திரபரம்பரையாய் 
நீடித்து நிற்கும் . உமது புத்திரர்கள் பாண்டவர்களையும் , 
பாண்டவர்கள் உமது புத்திரர்களையும் , காப்பாற்றட்டும் . 
ஒருவருடைய சத்துரு மித்திரர் , மற்றவர்க்குச் சத்துரு 
மித்திரர்கள் என்று எண்ணி அவர்கள் சுகிகளாக ஆகவேண் 
டும் . அஜமீடவம்சத்திற் பிறந்த திருதராஷ்டிரரே ! நீர் கௌர 
வர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆதாரத்தூணா யிருக்கி 
றீர் . இவர்களுடைய நன்மையும் தீமையும் உம்முடைய 
அதீனமாக இருக்கின்றன . சிறுவரான பாண்டவர்கள் , வன 
வாசஞ்செய்து கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ; அவர்களைக் காப் 
பாற்றும் . அதனால் , உம்முடைய கீர்த்தியும் ரக்ஷிக்கப் 
படும் . நீங்கள் பாண்டவர்களுடன் சந்திசெய்துகொள்ளுங் 
கள் . உங்கள் இருவர்க்கும் 

நடுவில் சத்துருக்கள் புகவேண் 


74 


விதுரநீதி . 


டாம் . பாண்டவர்கள் சத்தியத்திற்குக் கட்டுப்பட்டவர்கள் . 
துரியோதனனையும் சத்தியத்தில் நிறுத்தும் : அப்படியா 
னால் , சமாதான மாகும் . 

திருதராஷ்டிரரே ! அடியிற் கண்ட பதினேழு ஜனங் 
களும் தமது கைப்பிடியால் 

ஆகாசத்தைக் குத்துகிற 
வர்கள் , இந்திரதனுசை வளைக்கிறவர்கள் , சூரியனுடைய 
கிரணங்களைக் கையாற் பிடிக்கிறவர்கள் , அதாவது அசாத் 
திய காரியங்களைச் செய்ய விரும்பும் மூடர்கள் என்று 
சுவாயம்புவமனு சொல்லியிருக்கிறார் . அந்தப்பதினேழு 
பெயர்களும் யாவரென்றால் ? -- ( 1 ) அயோக்கியனுக்கு வித் 
தை சொல்லிக்கொடுக்கிறவன் , ( 2 ) அல்பலாபத்தாற்சந்தோ 
ஷப்படுகிறவன் , ( 3,1 ) சத்துருவினிடத்திலும் ஸ்திரீயினி 
டத்திலும் ஊழியஞ்செய்து தன்னுடைய க்ஷேமத்தை 
விரும்புகிறவன் , ( 5 ) யாசிக்கத்தகாத பதார்த்தத்தை 
யாசிக்கிறவன் , ( 6 ) அல்பகாரியத்தைச் செய்து தன்னைப் 
புகழ்ந்து கொள்பவன் , ( 7 ) யோக்கியமான குலத்திற் பிறந்து 
அகாரியஞ் செய்கிறவன் , ( 8 ) பல ஈனனாகவிருந்தும் பல 
வானோடு நித்தியம் துவேஷிக்கிறவன் , ( 9 ) விசுவாசமில் 
லாதவனுக்கு உபதேசஞ் செய்கிறவன் , ( 10 ) விரும்பத் 
தகாத பொருளை விரும்புகிறவன் , ( 11 ) மருமக்களுடன் பரி 
ஹாஸவார்த்தையைப்பேசும் மாமன் , ( 12 ) மருமகளுடைய 
பிறந்த வீட்டார்களால் ஆபத்திலிருந்து நீங்கி மறுபடியும் 
அவர்களிடத்துச் சம்மானத்தை விரும்புகிறவன் , ( 13 ) 
பிறர் பாரியையினிடம் புத்திரனைப் பெற்றவன் அல்லது 
பிறருடைய நிலத்தில் விதைவிதைத்தவன் , ( 14 ) ஸ்திரீ 
யுடன் மரியாதைக்குமாறான பேச்சுப் பேசுகிறவன் , ( 15 ) 
உபகாரத்தைப் பெற்றுக்கொண்டு மறப்பவன் , ( 16 ) ஒரு 
வர்க்கு ஒன்றைக் கொடுத்துவிட்டுப் பச்சாத்தாபமடை 


விதுரநீதி . 


75 


கிறவன் , ( 17 ) அயோக்கியனை யோக்கியனென்றும் பொய் 
யை நிஜமென்றுஞ் சொல்லுகிறவன் என்ற இவர்களாவர் . 
இந்தப்பதினேழுபேர்களையும் யம தூதர்கள் கயிற்றைக்கட்டி 
நரகத்துக்குக் கொண்டுபோகிறார்கள் . ஸத்தியம்பேசுகிற 
வனிடத்தில் ஸத்தியமும் , பொய்பேசுகிறவனிடத்தில் பொய் 
யும் பேசவேண்டும் . கிழத்தனம் அழகைக் குறைக்கிறது ; 
ஆசைதைரியத்தையும் , மிருத்யு பிராணனையும் , பொறாமை 
தருமத்தையும் , காதல் வெட்கத்தையும் , அயோக்கியரிடத் 
தில் ஊழியம் நன்னடத்தையையும் , கோபம் ஐசுவரியத் 
தையும் , கருவம் எல்லாவற்றையும் நாசப்படுத்துகின்றன. " 

திருதராஷ்டிரன் : - விதுர ! மனுஷ்யனுக்கு ஆயுசு 
நூறுவருஷம் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின் 
றது . இவன் முழுஆயுசை ஏன் அடைகிறதில்லை ? ” 

விதுரர் : - திருதராஷ்டிரா ! தேவர்கள் உமக்கு 
நன்மை செய்யட்டும் . இதைக் கேட்கவேணுமென்று 
தோன்றி நீர் கேட்டீரே ! சொல்லுகிறேன் , கேளும் . 
அதிகருவம் , மரியாதைமீறின பேச்சு , பெருங்குற்றம் ,, 
கோபம் , தன் வயிற்றையே வளர்க்கவேண்டு மென்ற விருப் 
பம் , மித்திரத்துரோகம் ஆகிய இவ்வாறும் , கூர்மையான 
கத்தியைப் போன்றவை . இவைதாம் பிராணிகளுடைய 
ஆயுளைக் குறைக்கின்றன . யமன் மிருத்யு என்பது வேறி 
ல்லை . நம்பினவனுடைய பத்தினியுடனும் குருபத்தினியுட 
னும் சம்போகஞ் செய்கிறவனும் , * துவிஜனாகத் தான் 
இருந்து 

சூத்திரஸ்திரீயைப் பாணிக்கிரகணஞ்செய்து 
கொள்ளுகிறவனும் , கள்ளைக் குடிக்கிறவனும் , தன் வேலை 
களைத் தான் செய்யாமலே அன்னியரை வேலைசெய்யக் 

துவிஜனாக -பிராமண ஷத்திரிய வைசிய வர்ணங்களில் 
வர்ணத்திற் பிறந்தவனாக . 


76 


விதுரநீதி . 


குரு சொல் 


கட்டளை யிடுகிறவனும் , பிறருடைய பிழைப்பைக் கெடுக் 
கிறவனும் , பிராமணர்களிடத்தில் வேலை வாங்குகிறவனும் , 
அடைக்கலம்புகுந்தவனைக் கொல்லுகிறவனும் , பிரம 
ஹத்தி செய்தவர்களுக்கு ஒப்பாவர்கள் . இவர்களுடன் சேர்ந் 
தவர்களும் பிராயச்சித்தம் செய்துகொள்ள வேண்டும் 
என்று வேதத்திற் சொல்லியிருக்கிறது . 
லுகிறபடி நியாயமாக நடக்கிறவன் , தாதா , அதிதிகளுக்கு 
இட்டு மிகுந்த அன்னத்தைச் சாப்பிடுகிறவன் , இம்சிக் 
காதவன் , கெட்டகாரியத்தை விட்டவன் , பிறர்செய்தஉப 
காரத்தை நினைக்கிறவன் , நிஜம்பேசுகிறவன் , மெதுவான 
சுபாவ முள்ளவன் , ஆத்துமஞான முள்ளவன் ஆகிய 
இவர்கள் சுவர்க்கத்துக்குப் போகிறவர்கள் . 

அரசரே ! உலகத்தில் எப்பொழுதும் பிரியமாய்ப் 
பேசுகிறவர்கள் எளிதில் கிடைப்பார்கள் . ஆனால் , பார்வைக்கு 
அப்பிரியமாயும் , பயனைப்பார்த்தால் இதமாயும் இருக்கும் 
வார்த்தையைப் பேசுகிறவர்களோ கிடைக்கமாட்டார்கள் . 
அதைக்கேட்டு அனுஷ்டிப்பவனோ, முற்றிலும் கிடைக்க 
மாட்டான் . அரசனுக்குப் பிரியமாயிருந்தாலும் சரி , அப் 
பிரியமாயிருந்தாலும் சரி , தருமத்திலேயே திருஷ்டிவைத்து 
அவனுக்கு இதத்தையே எவன் சொல்லுவானோ, அவன் 
தான் அரசனுக்குச் சகாயஞ்செய்கிறவன் . ஒருகுடியைக் 
காப்பாற்றுவதற்காக அதற்கு இடையூறு செய்யும் ஆளைத் 
தள்ளலாம் ; அப்படியே , கிராமத்தைக் காப்பாற்ற ஒரு குடி 
யையும் , தேசத்தின்க்ஷேமத்திற்காகக் கிராமத்தையும் விட 
லாம் ; அவ்வாறே , தன்னைக் காப்பாற்றப் பூமியையே விட 
வேண்டியது . ஆபத்துக்காலத்தில் உதவவேண்டு மென்று 
திரவியத்தை ரக்ஷிக்கவேணும் ; தனத்தைச் செலவுசெய்தா 
வது பெண்டுபிள்ளைகளை ரக்ஷிக்கவேணும் ; பெண்டு பிள்ளை 


விதுரநீதி . 


77 


களையும் தனத்தையும் செலவுசெய்தாவது தன்னைக்காப்பற் 
றவேண்டும் . இதற்குமுன் அநேகஜனங்கள் சூதாடித் 
துவேஷ மடைந்திருக்கிறார்கள் . புத்திமான் அதை யறிந்து 
வினோதத்துக்காகவும் சூது ஆடக்கூடாது . அரசரே ! சூது 
ஆட ஆரம்பிக்கும்போதே இது தகாத காரியம் என்று 
நான் சொன்னேன் . ஆனால் , அந்தச்சொல் இதத்தையே 
செய்யுமானாலும் , மருந்து ரோகிக்கு ருசிக்காததுபோல் 
உமக்கு ருசிக்கவில்லை . அழகிய தோகைகளையுடைய 
மயிலைப்போன்ற பாண்டவர்களை , காக்கைகள் போன்ற 
உம்முடைய புத்திரர்களைக்கொண்டு தோற்பித்தீர்; சிங்கங் 
களைவிட்டு நரிகளை நீர் ரக்ஷிக்கிறீர் ; சமயம் நேரிட்டபோது , 
துக்கமடையப்போகிறீர் . யஜமானனுக்கு இதஞ்செய்ய 
வேணுமென்று மனமொப்பிக் காரியஞ்செய்யும் வேலைக் 
காரரைக் கோபிக்காம லிருந்தால் , அவர் யஜமானனை ஆபத் 
துக் காலத்திலும் கைவிடுகிற தில்லை . வேலைக்காரர்களு 
டைய சம்பளத்தைப் பிடித்து அரசன் புதிதான ராச்சியத் 
தையும் தனத்தையும் சேர்க்க விரும்பக்கூடாது . வேலைக் 
காரர்களும் நண்பர்களும் மந்திரிகளும் வயிற்றுக்கில்லாமற் 
போனால் அரசனை விட்டுவிடுவார்கள் . அரசன் முதலிலே 
செய்யவேண்டிய வேலைகளைக் கணக்கிட்டுச் செய்யவேண் 
டும் . பிறகு , வரவுசெலவைக் கணக்கிட்டுத் தகுந்தசம்பளம் 
கொடுத்துத் தகுந்த துணையாளர்களைச் சேகரிக்க வேணும் . 
அசாத்தியமான காரியங்களைக்கூடச் துணையாளர்களால் 
முடிக்கக்கூடும்.எவன் யஜமானனுடைய அபிப்பிராயமறிந்து 
ஆலசியமில்லாமல் எல்லாக்காரியங்களையும் செய்கிறானோ, 
இதமாகப் பேசுகிறானோ, நன்னடத்தையைக் கொண்டிருக் 
கிறானோ, ராஜபக்தியை யடைந்துள்ளானோ, பிரபுசக்தி 
உத்ஸாஹசக்தி மந்திரசக்தி என்ற இவற்றை , உபயோகிக்கத் 


.78 


விதுரநீதி . 


தெரிந்துள்ளானோ, அந்தந்த வேலைக்காரனை அறிந்து அரசன் 
தன்னைப்போல் எண்ணி ஆதரிக்கவேணும் . எவன் சொன் 
னாலும் கேட்கமாட்டானோ, வேலையிட்டால் சாக்குச் சொல் 
வானோ, நான்தான் புத்திமானென்று எண்ணுவானோ, 
விரோதமாகப் பேசுவானோ, அந்த வேலைக்காரனை உடனே 
அரசன் தள்ளவேண்டியது. கர்வமில்லாமை , சாமர்த்தியம் , 
வீண் தொழிலைச் செய்தல் , தயை , இனிய பேச்சு , பேதக 
மடையாமை , ஆரோக்கியம் , பிரயோசனமும் சமயோசிதமு 
மாகப் பேசுதல் ஆகிய இவ்வெட்டுக்குணங்கள் தூ தனுக்கு 
இருக்கவேண்டியது . அகாலத்திலே பிறருடைய வீட்டுக் 
குப் போகக்கூடாது . இராக்காலத்தில் நாற்சந்தியில் ஒளிந் 
திருக்கக்கூடாது . அரசன் விரும்பிய ஸ்திரீயை இச்சிக்கக் 
கூடாது . ஒருவன் ரஹசியமாகச் சொன்ன வார்த்தைக்குப் 
பதில் வெளிப்படையாகச் சொல்லக்கூடாது . மந்திரா 
லோசனையில் சேர்க்கப்பெற்ற அயோக்கியனை , உன்னிடத் 
தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடாது ; 
ஆனால் , காரணத்தோடு ஏதோ சமாதானம் சொல்லி அவனை 
விலக்க வேண்டும் . சிக்ஷை செய்யத்தக்கவனிடத்திலும் 
தயைவைத்த அரசன் , வியபிசாரஸ்திரீ, ராஜசேவகன் , புத் 
திரன் , சகோதரன் , சிறு குழந்தைகளின் தாயான விதவை , 
போர்செய்து பிழைக்கிறவன் , அதிகாரத்தை விட்டு நீக் 
கப்பட்டவன் ஆகிய இவர்களுடன் விவகாரம் வைத்துக் 
கொள்ளக்கூடாது . புத்தி , நல்லகுலத்திற்பிறப்பு , சாஸ் 
திரப்படிப்பு , இந்திரியங்களையடக்குதல் , பராக்கிரமம் , மித 
மாகப்பேசுதல் , சக்திக்குத்தக்கபடி தானம் , நன்றியறி 
தல் , இந்தக் குணங்கள் மனுஷ்யனைப் பிரசித்தப்படுத்து 
கின்றன . இவ்வளவு குணங்களைக் காட்டிலும் அரசனை 
யடுத்திருத்தல் மேலானது . குணமில்லா தவனை அரசன் 


விதுரநீதி . 


79 . 


மரியாதை செய்தாலும் , அவன் மகாகுணமுள்ளவனாக மதிக் 
கப்படுவான் . தினந்தோறும் ஸ்நானஞ் செய்கிறவனுக்கு , 
பலம் , ரூபம் , மதுரமானஸ்வரம் , சுத்தமான உச்சரிப்பு , 
தேகத்திற்பளபளப்பு , வாசனை , ஆசாரம் , ஸம்பத்து , அழகு , 
மேன்மையான பெண்கள் ஆகியபத்துக்குணங்கள் கிடைக் 
கின்றன . மிதமாகச் சாப்பிடுகிறவனுக்கு , ஆரோக்கியம் , 
ஆயுசு , பலம் , ரோகமில்லாதகுழந்தைகள் , பகுபோஜி என்ற 
பெயரையடையாமை இந்த ஐந்துகுணங்கள் கிடைக்கின் 
றன . மேலும் , * வேலைசெய்யாதவன் , பகுபோஜி , எல்லா 
ருடனும் பகைக்கிறவன் , மாயாவி , குரூரன் , தேசகாலங்களை 
யறியாதவன் , டம்பமாகச் சிறந்தவஸ்திரங்களை உடுக்கிறவன் 
இவர்களை வீட்டிலே வைத்துக்கொள்ளக் கூடாது . கிருப 
ணன் , லோபி , நிந்திக்கிறவன் , மூர்க்கன் , செம்படவன் , நீசர் 
களைப் பூசிக்கிறவன் , தயையில்லா தவன் , துவேஷஞ்செய்கிற 
வன் , நன்றியறிதலில்லாதவன் இவர்களை எக்காலத்திலும் 
யாசிக்கக்கூடாது . துக்கப்படுத்துங் காரியங்களைச் செய்கிற 
வன் , அஜாக்கிரதையுள்ளவன் ,நித்தியமும் அசத்தியம் பேசு 
கிறவன் , உறுதியான பக்தியில்லாதவன் , எஜமானனை நேசி 
யாதவன் , நான் தான் சமர்த்தன் என்று எண்ணினவன் 
ஆகிய இவ்வாறு மனுஷ்யர்களையும் அருகில் வைத்துக்கொள் 
ளக்கூடாது . சகாயஞ்செய்கிறவர்களில்லா விட்டால் திரவி 
யஞ் சேராது . திரவியமில்லாவிட்டால் சகாயஞ் செய்பவர் 
சேரார் . இவ்விரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தவை " 
புத்திரர்களைப் பெற்று அவர்கட்குச் செய்யவேண்டிய 
கடமைகளைச் செய்து அவர்களுக்கு ஏதாவது பிழைப் 
பையும் ஏற்படுத்திப் புத்திரிகளைத் தகுந்த இடங்களில் 


* பிசாசச் சாப்பாட்டுக்காரன் . 


. : 80 


விதுரநீதி . 


விவாஹஞ்செய்துகொடுத்துவிட்டு வனத்திற்குப் போய்த் 
தவஞ் செய்யவேண்டும் . தனக்கும் ஸர்வபிராணிகளுக்கும் 
இதமானதைத் தான் ஈசுவரசந்தோஷத்திற்காகச் செய்ய 
வேண்டும் . இதுதான் ஸகல புருஷார்த்தங்களையும் கொடுக் 
கும் . திரவியத்தின் விருத்தி , பராக்கிரமம் , சூரத்தனம் ; 
சத்துவகுணம் , முயற்சி , நிச்சயம் இவ்வளவு குணங்களும் 
எவனுக்கு இருக்குமோ, அவனுக்குத் தன்வயிற்றைவளர்ப் 
பதில் , சிந்தை ஏது ? எவர்களைக்கண்டு இந்திரன் முதலான 
தேவர்களும் பயப்படுகிறார்களோ, அந்தப் பாண்டவர்களு 
டன் விரோதம் செய்வதிலிருக்கும் கெடுதியை நீரே பாரும் . 
புத்திரர்களுடன் பகையும் , பயப்பட்டு வசிப்பதும் , கீர்த்தி 
யின் நாசமும் , சத்துருக்களுக்குச் சந்தோஷ முண்டாக்கு 
கின்றன . இந்திரனுக்கு ஒப்பான திருதராஷ்டிரரே ! பீஷ்மர் 
துரோணர் யுதிஷ்டிரராஜா என்ற இவர்களுக்கும் உமக்கும் 
கோபம் விருத்தியடைந்தால் , ஆகாயத்தில் தூமகேது உதித் 
தாற்போல் ஸர்வலோகத்துக்கும் நாசம் நேரிடும் . ஆகையால் , 
அவ்விதம் நேரிடாமல் , உம்முடைய நூறுபுத்திரர்களும் கர் 
ணனும் பாண்டவர்கள் ஐவரும் இவர்களெல்லோரும் ஒன் 
முய்க்கூடி நாற்சமுத்திரங்களுக்குட்பட்ட பூமியைக் காப் 
பாற்றும்படி நீர் செய்யும் . கௌரவர் வனத்துக்கு ஒப்பான 
வர் ; பாண்டவர்கள் புலிகளுக்கு ஒப்பானவர்கள் ; நீர் வனத் 
தையும் புலிகளையும் நாசமடையச் செய்ய வேண்டாம் ; அல் 
லது புலிகளும் வனத்தை யழிக்கவேண்டாம் ; வனமில்லாமற் 
போனால் புலிகளும் க்ஷேமம் அடையா ; புலிகளில்லாவிட் 
டால் வனமும் அழிந்து போம் ; வனத்தாற் , புலிகளும் , 
புலிகளால் வனமும் ரக்ஷிக்கப்படும் . அயோக்கியர்கள் பிறரு 
டைய குணங்களை அறிய விரும்புகிற தில்லை . அவர்களு 
டைய தோஷங்களைமாத்திரம் அறிய விரும்புகிறார்கள் . 


விதுரநீதி . 


81 . 


திரவியம் சம்பாதிக்க விரும்புகிறவன் முதலில் தருமத் 
தைச் செய்ய வேணும் . அமிருதம் சுவர்க்கலோகத்தை 
விட்டிராதது போல் , திரவியம் தருமத்தை விட்டு இராது . 
எவனுடைய மனம் பாவத்தை விட்டு நீங்கிப் புண்ணியத்தி 
லேயே நாடியிருக்கிறதோ , அவன் நன்மையையும் தீமையை 
யும் அறிகிறான் . எவன் தருமம் அருத்தம் .காமம் என்ற 
வைகளைத் தகுந்த 
தகுந்த சமயத்தில் 

உபயோகப்படுத்துகி 
முனோ, அவன் அவைகளுடைய உபயோகத்தை இவ் 
வுலகத்திலும் பரலோகத்திலும் அடைகிறான் . எவன் 
மிதம் மீறிக் கோபத்தையும் சந்தோஷத்தையும் அடைகிற 
தில்லையோ , என்ன ஆபத்து வந்தாலும் விசனப்பட மாட் 
டானோ, அவன் ஐசுவரியத்துக்குப் பாத்திர னாகிறான் . அர 
சர்களுக்கு ஐந்துவிதபலம் உண்டு ; அவையாவன -- பாகு 
பலம் ( கைகளின் பலம் , ) மந்திரிகளின் பலம் ,தனத்தின்பலம் , 
வமிசத்தின் பலம் , புத்தியின் பலம் என்பன . இவைகளில் 
ஒன்றைக்காட்டிலும், மற்றொன்று பெரியது . இவைகளில் 
புத்திபலம் மிகவும் பெரியது . பெருந்துயரத்தை யுண்டு 
பண்ணச் சக்தியுள்ளவனுடன் துவேஷஞ் செய்துகொண்டு , 
" நான் தூரத்தில் இருக்கிறேன் என்று நினைத்து அஜாக் 
கிரதையாக இருக்கக்கூடாது . ஸ்திரீகள் அரசர் சர்ப்பங் 
கள் படிப்பு எஜமானன் சத்துரு இன்பம் ஆயுசு ஆகிய 
இவைகளில் புத்திமான் நம்பிக்கை வைக்கக்கூடாது . புத்தி 
யென்னும் பாணத்தால் அடிபட்ட பிராணிக்குச் சிகிச்சை 
செய்கிறவர்களும் இல்லை ; ஒளஷதங்களும் இல்லை ; ஹோம் 
* மந்திரங்களும் மங்களகாரியங்களும் அதர்வவேதப்பிர 
யேகாங்களும் ஸித்தரஸாயனங்களும் அவர்கள்விஷயத்திற் 
பயன்படா . சர்ப்பம் அக்கினி சிங்கம் குலமகன் இவை 
யெல்லாம் மிகுந்த தேஜசு உள்ளவை . ஆகையால் , இவை 


6 


82 


விதுரநீதி . 


களை அலட்சியம் செய்யக்கூடாது . மகாப்பிரகாசமான 
அக்கினி அரணிக்கட்டையில் மறைந்திருக்கிறது ; அதைத் 
தேய்க்கிறவரயியில் அது எரிக்கிறதில்லை . இரண்டு கட்டை 
களைத் தேய்த்தால் மறைந்த அந்த நெருப்பு வெளிக்கிளம்பி 
அந்தக்கட்டைகளையும் இதர பதார்த்தங்களையும் சுட்டுவிடு 
கிறது . குலமக்களும் அக்கினியைப்போலவே அடங்கி 
யிருந்து , அவமதிக்கப்பட்டபோது எரித்துவிடுவார்கள் . 
நீரும் உமது பிள்ளைகளும் கொடியைப் போன்றவர்கள் .. 
பாண்டவர்கள் பெரியவிருட்சத்துக்கு ஒப்பானவர்கள் . 
விருட்சத்தை யடையாமல் கொடிகள் வளரமாட்டா . அர 
சரே ! உமது புத்திரர்கள் வனம் போன்றவர் . பாண்டவர் 
கள் சிங்கங்கள் . சிங்கங்க ளில்லாவிட்டால் வனம் அழிந்து 
போம் ; வனமில்லா விட்டால் சிங்கங்கள் அழிந்துவிடும் . 

வீட்டுக்கு வயதுசென்றவன் அதிதியாக வந்தால் , 
வாலிபனுடைய பிராணன் வெளியிற்போக யத்தனப்படு 
கின்றது . அவரை எதிர்நின்று மரியாதை செய்வதாலும் 
வணங்குவதாலும் வாலிபன் தனது போகும் பிராணனை 
யடைகிறான் . சாதுவான அதிதி வீட்டுக்கு வந்தால் , அவ 
னுக்கு உட்காரும்படி முதலில் ஆசனம் கொடுக்கவேண் 
டும் ; ஜலம் கொணர்ந்து கால் கழுவவேணும் ; பிறகு , அவ 
னுடைய க்ஷேமத்தை விசாரித்துத் தன் ஸ்திதியையும் 
சொல்லவேணும் ; யோக்கியதைக்குத் தக்கபடி அன்னம் 
கொடுக்கவேணும் . வீட்டுக்காரன் , * லோபி பயப்பட்ட 
வன் கிருபணன் என்று சொல்லும்படி இவ்வாறு இருந்தால் , 
படித்தவர்கள் அவன் வீட்டில் மதுபர்க்கபூசையையும் பசு 

* லோபி -பிறர்பொருளில் ஆசைவைத்தவன் ; பயப்பட்டவன் 
கொடுத்தால் என்ன ஆகுமோவென்று பயமடைந்தவன் ; கிருபணன் 
கொடாதவன் . 


விதுரநீதி . 

83 
வையும் வாங்கிக்கொள்ளுகிற தில்லை . எவ்விதமானாலும் , அதி 
திபூசை செய்யாதவனுடைய ஜன்மம் வியர்த்தம் . வைத்தி 
யன் ஆயுதங்கள் செய்பவன் பிரமசரியவிரதங்கெட்டவன் 
திருடன் கொடுமையானவன் கட்குடியன் கர்ப்பத்தைக் 
கெடுக்கிறவன் சைனியத்திற்பிழைக்கிறவன் வேதத்தைவிற் 
கிறவன் இவர்கள் மிகவேண்டியவர்களானாலும் , அவர்களுக் 
குக் குடிதண்ணீர்கூடக் கொடுக்கக்கூடாது . ஆனால் , அவர் 
களே அதிதியாக வந்தால் , குலகோத்திரங்களை விசாரிக்கா 
மலே மரியாதை செய்ய வேணும் . உப்பு அன்னம் தயிர் பால் 
தேன் எண்ணெய் நெய் எள்ளு மாமிசம் பழம் கிழங்கு சாகம் 
சிவப்புவஸ்திரம் சுகந்தப்பொருள் வெல்லம் இவ்வளவு 
பதார்த்தங்களையும் விற்கக்கூடாது . கோபமற்றவன் , மண் 
ணும் கல்லும் பொன்னும் சமமென்று நினைத்தவன் , விசன 
மற்றவன் , சினேகமும் துவேஷமுமில்லாதவன் , நிந்தையை 
யும் ஸ்தோத்திரத்தையும் சமமாக நினைத்தவன் , பிரியம் 
அப்பிரியம் என்ற இவற்றை விட்டவன் , ஸர்வஸமன் என்ற 
இந்தக்குணங்களோடு கூடிய அதிதி வந்தால் , அவசியம் 
அவனை ஆதரிக்கவேண்டும் . எவன் நீவாரதானியம் கிழங்கு 
இங்குதம் கீரை இவைகளையே புசிக்கிறவனோ, இந்திரியங் 
களை ஜயித்த பிரமஞானியோ , அக்னிஹோத்திரஞ் செய்கிற 
வனோ, வனத்தில் வசித்து அதிதிபூசனை செய்கிறவனோ, 
இக்குணமுள்ளவர் அதிதியாகக் கிடைத்தால் 
பெரும் புண்ணியந்தான் . புத்திமானுக்கு அபகாரஞ்செய்து 
விட்டு , நான் தூர இருக்கிறேன் என்று நம்பக்கூடாது ; 
அவனுக்குப் புத்திதான் கைகள் : அவைகள் மிக நீண்டவை 
அவைகளால் தூரத்தில் இருப்பவனையும் புத்திமான் இம் 
சிப்பான் . நம்பத்தகாதவனை நம்பக்கூடாது ; நம்பத்தகுந்த 
வனையும் அதிகமாக நம்பக்கூடாது . நம்பிக்கையாலுண் 


84 


விதுரநீதி . 


டான பயம் வேரோடு அழித்துவிடும் . பொறாமையடையக் 
கூடாது . தன் ஸ்திரீயினுடைய மானத்தைக் காப்பாற்ற 
வேண்டும் . பொருளைத் தன்னை அண்டினவர்களுக்குத் 
தக்கபடி பங்கிட்டுக் கொடுக்கவேண்டும் . ஸ்திரீகளிடத் 
தில் பிரியமாயும் அழகாயும் மதுரமாயும் பேசவேண்டும் ; 
ஆனால் , அவர்களுக்கு வசனாக ஆகக்கூடாது . 

குடும்பத்தின் பாக்கியம் ஸ்திரீகளுடைய அதிர்ஷ்டத் 
தைச் சேர்ந்தது . அவர்கள் வீட்டுக்குப் பிரகாசங் கொடுக் 
குஞ் சோதியைப் போன்றவர்கள் ; அவர்கள் வீட்டுக்கு 
மகாலட்சுமி ஸ்வரூபமானவர்கள் ; ஆகையால் , கிருகஸ்தன் 
அவர்களை விசேஷமாய்க் காப்பாற்றவேணும் . பிதாவுக்கு 
* அந்தப்புரத்து அதிகாரத்தைக் கொடுக்கவேணும் . மாதா 
வுக்குப் போசனசாலையின் அதிகாரத்தைக் கொடுக்கவேண் 
டும் . தன்னைப்போன்றவர்களுக்கு கால்நடைகளைக் காப்பாற் 
றும் அதிகாரத்தைக் கொடுக்கவேணும் . சாகுபடியின் அதி 
காரத்தைத் தானே வைத்துக்கொள்ளவேண்டும் . வேலைக் 
* காரர்களால் வியாபாரத்தைச் செய்துகொள்ளவேண்டும் . 
புத்திரர்களால் பிராமணசேவை செய்து கொள்ளவேண் 
டும் . சாந்தமான ஜலத்திலிருந்து அக்கினியும் , பிராமண 
ஜாதியிலிருந்து க்ஷத்திரியஜாதியும் , கல்லிலிருந்து பொன் 
முதலிய லோஹமும் உண்டாயிருக்கின்றன . அக்கினி க்ஷத் 
திரியன் லோஹம் ஆகிய இம்மூன்றிலும் ஒருதேஜசு இருக் 
கிறது . அது எல்லாஇடங்களிலும் பிரகாசிக்கின்றது.ஆனால் , 
தமது உற்பத்திஸ்தானத்திற் சேர்ந்தால் , அது அவிந்துவிடும் . 
உயர்குலத்திற் பிறந்த உத்தமபுருஷர்கள் அக்கினியைப் 
போலத் தேஜோமயமாக இருக்கிறார்கள் ; அக்கினி 


ஸ்திரீகளைக் காப்பாற்றும் அதிகாரத்தை . 


விதுரநீதி . 


85 


T 


கட்டையில் அடங்கியிருப்பது போல , அவர்களும் வெளிப் 
படாம லிருப்பார்கள் . 

எந்த அரசன் செய்யும் ஆலோசனையைச் சமீ 
பத்திலுள்ளவர்களும் தூரத்திலிருக்கிறவர்களும் அறிய 
மாட்டார்களோ, எவன் எல்லா இடங்களிலும் திருஷ்டியை 
வைத்திருக்கிறானோ, அவன் வெகுகாலம் ஐசுவரியத்தை 
அனுபவிப்பான் . தருமம் , அருத்தம் , காமம் ஆகிய காரியங் 
களைச் செய்யும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது ; செய்த 
பிறகுதான் வெளியிற் காண்பிக்கவேண்டும் . இப்படிச் செய் 
தால் , ஆலோசனை கெடுகிறதில்லை . பருவதம் உபரிகை அரணி 
யம் முதலிய ரஹசியமான இடங்களில் உட்கார்ந்து மந்திரா 
லோசனை செய்தால் , அது கெடாது . எல்லாவகையிலும் சத் 
துருக்கள் தன் ஆலோசனையை அறியாதபடி செய்யவேண் 
டும் . மித்திரனாக விருந்தாலும் புத்திகூர்மையுள்ளவனா?பண் 
டிதனாக இருந்தாலும் வாயை வெளிவிடாது அடக்குபவன 

வனா? 
என்று ஆராய்ந்து அறிந்த பின்பே , அவர்களை மந்திராலோச 
னையிற்சேர்க்கவேணும் . திரவியத்தைச் சேர்ப்பதும் மந்திரா 
லோசனையைக் காப்பாற்றுவதும் , மந்திரியின் சுவாதீனமாக 
இருக்கின்றன . எவ்விதமாக இருந்தால் , தருமார்த்த காம 
மென்னும் காரியம் செய்துமுடிந்தபிறகுதான் அதிகாரி 
களுக்குத் தெரியுமோ, அவ்விதம் ரஹசியமாய்க் காரியம் 
செய்யும் அரசனுக்குச் சகலகாரியங்களும் நிச்சயமாகக் 
கைகூடும் . புத்தியில்லாமல் அநுசிதகாரியங்களைச் செய்கிற 
வனுக்கு எந்தக் காரியமும் கெட்டுப்போவதன்றி உயிர்ச் 
சேதமும் நேரிடும் . நற்செய்கைகளைச் செய்வது சுகரம் 
அவைகளைச் செய்யாவிட்டால் , பின் கஷ்டத்தை விளைக்கும் . 
வேதத்தையோதாத பார்ப்பான் திவசத்துக்கு எப்படி அர்ஹ 


py 


86 


விதுரநீதி . 


னல்லனோ , அப்படியே ஆறுகுணந்தெரியாதவன் ஆலோ 
சனைக்குத் தகுந்தவனல்லன் : 

‘ நமக்கு இருக்கவேண்டிய பலமெல்லாம் விருத்தியாகி 
இருக்கிறதா, ஸமமாயிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா ? என் 
பதையும் ஷட்குணங்களையும் அறிந்து , புகழத்தக்க சுபா 
வம் படைத்த அரசனுக்கு , எல்லாப்பூமியும்சுவாதீனந்தான் 
எவன் சந்தோஷமும் கோபமும் வீணல்லவோ , முக்கிய 
வேலைகளைத் தான் 

செய்து மேற்பார்வையையும் எவன் 
பார்க்கிறானோ, கஜானாவின் இருப்பை நன்றாய் அறிந்திருக் 
கிறானோ, அந்தராஜாவுக்குப் பூமியிலிருந்து எல்லாப்பொரு 
ளும்கிடைக்கும் . அரசன் , தனக்கு அரசன் என்னும் 
பெயர் இருப்பதுகொண்டும் வெண்குடையிருப்பது கொண் 
டும் தான் சந்தோஷப்படவேண்டும் ; திரவியத்தை வேலைக் 
காரர்களுக்குத் தக்கபடி பங்கிட்டுக்கொடுக்கவேண்டும் : எல் 
லாவற்றையும் தானே அனுபவிக்கக் கூடாது . 

பிராமணனுடைய சுபாவத்தைப் பிராமணன்தான் அறி 
வான் ; ஸ்திரீயினுடைய சுபாவம் பர்த்தாவுக்குத் தெரியும் ; 
மந்திரியை அரசன் அறிவான் ; அரசன்குணத்தை அரசன் 
தான் அறிவான் . கொல்லத் தகுந்த கொடிய பகைவன் ஒரு 
வன் கையில் அகப்பட்டால் , அந்தப்பகைவனை விட்டிடக் 
கூடாது . ஒளிந்திருந்தாவது அவனைக் கொல்லவேண்டும் . 

* சந்தி , விக்கிரகம் , யானம் , ஆசனம் , துவைதீபாவம் , ஆச்ர 
யம் என்பன ஆறு குணங்கள் ; ( 1 ) பலவானுடன் சமாதானம் -சந்தி ; 
( 2 ) துர்ப்பலனோடுபோர்செய்வது- விக்கிரகம் ; ( 3 ) எதிர்ப்பது - யானம் ; 
( 4 ) கோட்டை கட்டுவது - ஆசனம் ; ( 5 ) சத்துருக்களில் ஒருவரோ 
டொருவரை வேறுபடுத்துவது - துவைதீபாவம் ; ( 6 ) தன் சத்துரு 
வுக்குச் சத்துருவான பலசாலியைச் சேர்த்துக்கொள்வது - ஆச் 
ரயம் . 


விதுரநீதி . 


87 


கொல்லாவிட்டால் , சீக்கிரம் அவனிடத்திலிருந்து பயமுண் 
டாகும்.தேவர் அரசர்பிராமணர் கிழவர் குழந்தைகள் ரோகி 
கள் இவர்களிடத்தில் கொஞ்சமேனும் கோபிக்கக் கூடாது . 
காரணமில்லாத கலஹ்த்தை மூடர் செய்வார்கள் . அதைப் 
புத்திமான் செய்யக்கூடாது : அப்படியிருப்பதனால் , கீர்த்தி 
யுண்டாகும் , அவனுக்குச் சங்கடமும் நேரிடாது , எவ 
னுடைய சந்தோஷத்தால் லாபமில்லையோ, கோபத்தாலும் 
ஹானி இல்லையோ , அவ்வாறானவனை , எவ்விதம் ஸ்திரீகள் 
நபும்ஸகனைப்பதியாக அடையவிரும்பமாட்டார்களோ, அவ் 
விதமாகவே , அரசனாக இருக்க எவரும் இச்சிக்கமாட்டார்கள் . 
புத்திமானுக்குத் திரவியம் கிடைக்கிறது . முட்டாளுக்கு 
இல்லை என்று இல்லை . இதன் ரஹஸ்யம் புத்திமானுக்குத் 
தான்தெரியும் , மூடர்களுக்குத்தெரியாது.வித்யை நல்லொழு 
க்கம் வயசு புத்தி தனம் குலம் இவைகளில் மேன்மையான 
வனை மூர்க்கர்கள் நித்தியம் அவமதிக்கிறார்கள், நீசகாரியஞ் 
செய்கிறவன் மூர்க்கன் பொறாமையுள்ளவன் கடுமையாகப் 
பேசுகிறவன் கோபிஷ்டன் இவர்களுக்குச் சீக்கிரத்தில் 
சங்கடங்கள் நேரிடும் . கெட்ட பேச்சைப் பேசாமலிருத் 
தல் , கொடுப்பது , பிரதிஞ்ஞையை நிறைவேற்றல் , இனிய 
பேச்சு ஆகிய குணங்கள் சத்துருக்களைக்கூடச் சுவாதீனப் 
படுத்துகின்றன . அப்பிரியம்பேசாதவன் 

சமர்த்தன் 
நன்றியுள்ளவன் கபடமில்லாதவன் என்னும்படி நல்ல 
குணமுள்ள அரசனுக்குத் திரவியம் இல்லாமற் போனா 
லும் , ஜனங்கள் அவன்பட்சத்திலே சேர்கிறார்கள் . தைரி 
யம் , பொறுமை , அடக்கம் , சுத்தி , தயை . இனிய பேச்சு , மித் 
திரத்துரோஹமில்லாமை ஆகிய இந்தக் குணங்கள் ஐசுவரி 
யத்தை வளர்க்கின்றன . 

பங்கிட்டுக்கொடாமல் தானே 
சாப்பிடுகிறவனும் , துஷ்டமனசு உள்ளவனும் , நன்றியில் 


88 


விதுரநீதி . 


கம் வராது . 


லாதவனும் , வெட்கமில்லாதவனு மாகிய அரசனைக் கைவிட 
வேண்டும் . எவன் தான் குற்றவாளியாக இருக்கும்போது 
குற்றமில்லாதவனுக்குக் கோபம் மூட்டுகிறானோ, அவனுக்கு , 
பாம்புள்ள வீட்டில் இரவில் தூக்கம் வராததுபோல் தூக் 

எவர்கள் கோபித்தால் யோகக்ஷேமம் கெடு 
மோ , அவர்களைத் தேவதைகளைப்போல் எப்பொழுதும் உப 
சரிக்கவேண்டும் . ஸ்திரீகள் , மதம்பிடித்தவர்கள் , ப்ரஷ்டர் , 
நீசர் ஆகிய இவர்களிடம் அகப்பட்டபொருள் நஷ்டமா 
னது தான் . ஸ்திரீயையும் சூதாட்டியையும் புத்தியில்லாத 
வனையும் வைத்துக்கொண்டு எவ்வரசர்கள் இராச்சியம் 
நடத்துகிறார்களோ , அவர்கள் கல்லை ஆதாரமாகவைத்துக் 
கொண்டு நீஞ்சுகிறவர்போல் மூழ்கிப்போவார்கள் . வேண் 
டியவளவு காரியஞ்செய்து அக்கிரமத்துக்குப் போகாதவர் 
கள் , பண்டிதர்கள் , அதிகப்படியாகப் போனால் கலஹம் 
நேரிடும் . எவனைச் சூதாட்டிகளும் சாரர்களும் வேசியரும் 
புகழ்வாரோ , அவன் க்ஷேம மடைய மாட்டான் . மகா 
ராஜாவே ! எவர்கள் பெருவில்லைத் தூக்கி யுத்தஞ்செய்ப 
வர்களோ , மகாபராக்கிரமசாலிகளோ , அந்தப் பாண்ட 
வர்களை விட்டுத் துரியோதனனிடத்தில் பரதவமிசத்து 
ஐசுவரியத்தை நீர் ஒப்பிவித்து இருக்கிறீர் . மகாபலி 
ஐசுவரியமதத்தால் மூவுலகத்தின் ஆதிபத்யத்தை இழந்தது 
போல் , துரியோதனன் இராச்சியத்தை இழக்கப்போகிறான் ; 
நீர் சீக்கிரம் பார்ப்பீர் . 

திருதராஷ்டிரன் சொல்லுகிறான் : - " நூலிலே கோக் 
கப்பட்ட பொம்மை ஸூத்திரதாரனுடைய சுவாதீனமாக. 
ஆடுவதுபோல் , மநுஷ்யன் ஈசுவரனுடைய சுவாதீனத்தில் 
ஆடுகிறான் ; அப்படியிருக்க , நான் என்ன செய்ய முடியும் ? 
ஆனாலும் , நீதிகளைச் சொல்லு , கேட்கிறேன் . ” 


விதுரநீதி . 


89 


விதுரர் சொல்லுகிறார் : - " பிருகஸ்பதியானாலும் அகால 
த்திலே பேசினால் அவமானம் அடைவான் . அப்படியிருக்க , 
என்னைப்போன்றவரைக் கேட்கவேண்டுமோ ? ஆனாலும் , நீர் 
கேட்க விரும்புகிறபடியால் , நீதியைச் சொல்லுகிறேன் ; 
கேட்டால் கேளும் , விட்டால் விடும் . தானத்தாலும் நல்ல 
வார்த்தையாலும் ஆலோசனை சொல்வதாலும் பலத்தாலும் 
ஒருவர்க்கொருவர் பிரியமாகிறார்கள் . ஆனால் , சுபாவமாகப் 
பிரியம் வைத்தவர்தான் நண்பர் . நான் நிமித்தமில்லாமல் உம 
க்கு நண்பன் . தனக்குவேண்டாதவன் சாதுவாயும் மேதாவி 
யாயும் பண்டிதனாயு மிருந்தாலும் , அவ்விதம் தோன்றமாட் 
டான் . வேண்டியவன் குணவீனனானாலும் , சாதுவும் மேதா 
வியும் பண்டிதனுமாகத்தோன்றுவான் . ராஜாவே! துரியோத 
னன் பிறந்தவுடன் அவனைத் தள்ளிவிட்டு மற்றைய நூறு 
பெயர்களையும் காப்பாற்றச் சொன்னேன் . 

அதை நீர் 
கேட்காமையால் , எல்லோருக்கும் நாசம் நேரிட்டிருக் 
கிறது . சூதாட்டத்தில் இராச்சியம் கிடைத்ததைப் பார்த் 
துச் சந்தோஷப்பட்டீர் . அந்தலாபம் இப்போது 

உம் 
முடைய ராஜ்யத்தையும் நாசப்படுத்துகிறது . ஆகையால் , 
உமது புத்திரர்களை விட்டுவிடும் ; நீர் க்ஷேமம் அடை 
யலாம் . 

திருதராஷ்டிரன் : - " விது ! நீ சொல்வது , சரிதான் . 
ஆனாலும் , புத்திரனைவிட மனமில்லையே ! என்ன செய் 
வேன் ? 

விதுரர் சொல்லுகிறார் : - " குணவான் அல்பபதார்த்த 
த்தை நாசஞ்செய்தாவது அதிகபதார்த்தங்களைக் காப்பாற்ற 
வேண்டும் . நீர் துரியோதனன் ஒருவனுடைய க்ஷேமத்துக் 
காகப் பிரபஞ்சத்தையே அழிக்கிறீர் . அயோக்கியர்களைத் 
துணையாகச் சேர்த்திருக்கிறீர் . அதன்பயன் இந்த நாசம் . 


1900 


விதுரநீதி . 


ஞாதிகள் அயோக்கியர்களானாலும் ,அவர்களை ரக்ஷிக்கவேண் 
டும் ; அப்படியிருக்க , மகாகுணவான்களான பாண்டவர்களை 
ரக்ஷிக்கவேண்டு மென்று நான் சொல்லவேண்டியது ஏன் ? 
பாண்டவர்களின் விருத்திக்காகச் சில கிராமங்களைக் கொடு 
த்தாற்போதும் ; அவர்கள் சமாதானமடைவார்கள் . க்ஷேம 
த்தை விரும்புகிறவன் ஞாதிகளுடன் சண்டை செய்யக் 
கூடாது . அவர்களுடன் கூடி வாழ்வதே சுகம் . நான் சொல் 
லுவது , உமது காதில் விழுகிறதா ? சமுத்திரத்தில் விழுந்த 
பொருள் வீண் ; கேளாதவனுக்குச் சொன்ன வார்த்தை 
வீண் ; அயோக்கியன் படித்தது வீண் ; சாம்பலில் ஹோமம் 
செய்தது வீண் . வணக்கம் அபகீர்த்தியைப் போக்கும் ; 
பராக்கிரமம் சங்கடத்தைப் போக்கும் ; பொறுமை கோபத் 
தைப் போக்கும் ; ஆசாரம் அழகில்லாமையைப் போக்கும் . 
வீட்டுப்பதார்த்தங்கள், பிறப்பு , ஆசாரம் , போஜனம் , வஸ் 
திரம் இவைகளால் குலத்தை அறிய வேண்டும் . இஷ்ட 
வஸ்து தானாகக் கிடைத்தால் , அதை விரக்தன்கூட வேண் 
டாமென்று சொல்லக்கூடாது . அப்படி யிருக்கச் சுகங் 
களில் விருப்பமுள்ளவனுக்குக் கேட்கவேண்டுமோ ? புத் 
திமான்களுடன் கூடி இருக்கிறவனும் 

கூடி இருக்கிறவனும் வித்துவானும் 
தருமஞ்செய்கிறவனும் 

அழகனும் மித்திரர்களோடு 
கூடியவனும் சத்தியம் 

பேசுகிறவனு மாகிய நேசனைக் 
காப்பாற்றவேண்டும் . உயர்குலத்திற் பிறந்திருந்தாலும் 
இழிகுலத்திற் பிறந்திருந்தாலும் , எவன் 

மரியாதையை 
மீறாமலும் தருமமாயும் தயையும் வெட்கமுமுள்ள 
வனாகவும் இருக்கிறானோ, 

இருக்கிறானோ , அவன் நற்குலத்தவர் நூறு 
பேரைக் காட்டிலும் மேலானவன் , எவ்விருவருடைய மன 
சும் ரகசியமும் புத்தியும் ஒன்றாக விருக்கின்றனவோ , அவர் 
களுடைய நேசம் கெடுகிற தில்லை . எவனுக்குப் புத்தி மரு 


விதுரநீதி . 


91 


லையோ , எவன் துஷ்டபுத்தி யுள்ளவனோ, புல்லால் மூடப் 
பட்ட கிணற்றைவிட்டு விலகுவதுபோல் , அவனைவிட்டு 
விலகவேணும் . கருவமுடையவர்களிடத்திலும் மூர்க்கர்க 
ளிடத்திலும் கடுமையானவர்களிடத்திலும் பிடிவாதக்காரர் 
களிடத்திலும் தருமத்தைவிட்டவர்களிடத்திலும் சினே 
கம் வைக்கக்கூடாது . நன்றியுள்ளவன் , தருமஞ்செய்கிற 
வன் , சத்தியமே பேசுகிறவன் , உதாரமனசுள்ளவன் , உறுதி 
யான விசுவாசமுள்ளவன் , இந்திரியங்களை அடக்கினவன் , 
மரியாதையாக நடக்கிறவன் ஆகிய குணமுள்ள சினேகிதர் 
களை விடக்கூடாது . இந்திரியங்களை அடக்குவது , மரணத் 
தைக் காட்டிலும் வருத்தமானது ; ஆனால் , அவைகளைப் 
போகும்வழியில் விட்டால் , தேவதைகளைக்கூட அவை 
அழித்துவிடும் . எல்லாப் பிராணிகளிடத்திலும் தயை , பிறர் 
மேலே குற்றஞ் சாட்டாமை , பொறுமை , தைரியம் , மித்திரர் 
களை அவமதிக்காமலிருத்தல் என்ற இக்குணங்கள் ஆயுசை 
வளர்க்கும் . அநியாயத்தால் நாசமடைந்த பொருளை நியாயத் 
தால் மறுபடியும் அடையவிரும்புகிறவன் , சமர்த்தன் . இனி 
வரும் துக்கத்துக்குப் பரிகாரம் அறிந்தவனும் , அவ்வக்கால 
த்திற்செய்யவேண்டியகாரியத்தில் மனவுறுதியுள்ளவனும் , 
இதற்குமுன் கெட்டுப்போன காரியத்தைப்பற்றி விசனப் 
படாமல் மற்றைக் காரியங்களைச் செய்கிறவனும் , மேன் 
மையை அடைவார்.காரியத்தாலும் மனசாலும் பேச்சாலும் 
எதை அநுஷ்டிக்கிறானோ, அது நல்லதானால் , நன்மையை 
அடைகிறான் ; கெட்டதாயிருந்தால் கெடுதியை யடைகிறான் . 
ஆகையால் , நல்லதைத்தான் செய்ய வேண்டும் , நினைக்க 
வேண்டும் , பேசவேண்டும் . மங்களபதார்த்தங்களைக் கையால் 
தொடுவது , யோகாப்பியாசஞ்செய்வது , வேண்டிய பதார்த் 
தங்களுடைய சேர்க்கை , படிப்பு , முயற்சி , ஒழுங்கு , பெரி 


92 


விதுரநீதி . 


சமமாக 


எண்ணு 


யோர்களைநித்தியந்தரிசிப்பதுஇவைகள் ஐசுவரியத்தை வள 
ர்க்கின்றன . விடாமுயற்சி , ஐசுவரியத்துக்கும் லாபத்துக் 
கும் சுபத்துக்கும் காரணம் . விடாமுயற்சி யுடையவன் பெரி 
யோ னாகிறான் ; அழிவில்லாத சுகத்தையும் அடைகிறான் . 
பெரும் பதவியை அபேக்ஷிக்கிறவனுக்குப் பொறுமையைப் 
போல நன்மைதருவது வேறொன்றும் இல்லை ; அதைக் 
காட்டிலும் ஐசுவரியத்துக்கும் சுகத்துக்கும் காரணம் வேறு 
இல்லை . வலிமையில்லாதவனுக்கு அவசியம் பொறுமை 
வேண்டும் . பலசாலியும் 

தருமத்துக்காகப் 

பொறுக்க 
வேணும் . எவன் சுகதுக்கங்களைச் 
கிறானோ, அவனுக்குக்கூடப் பொறுமையே நலமானது.தரு 
மத்தையும் இன்பத்தையும் கெடுக்காத சுகத்தை அவசியம் 
அனுபவிக்கவேண்டியது . தேகத்துக்கு உபத்திரவந்தரும் 
விரதத்தைச் செய்யவேண்டிய தில்லை . துக்கப்பட்டவன் , 
பித்துப்பிடித்தவன் , பாவபுண்ணியங்களை இல்லையென்று 
சொல்லுகிறவன் , சோம்பேறி , முயற்சியற்றவன் இவர்களி 
டத்தில் லட்சுமி வசிக்கமாட்டாள் . நல்லகுணத்தினால் பொ 

யடைந்திருக்கிறவனைத் துர்ப்புத்திகள் அசக்தன் 
என்பார்கள் . அதிக ஆசாரமுள்ளவன் , மிதமிஞ்சிக்கொடுக்கி 
றவன் , அதிகமாய்த் தவஞ்செய்கிறவன் , புத்தியினாற் கருவத் 
தையடைந்தவன் இவர்களுக்கு அருகில் லட்சுமி அண்ட 
மாட்டாள் . அவள் அதிககுணசாலிகளிடத்திலும் வசிப்ப 
தில்லை ; குணமற்றவர்களிடத்திலும் இருக்கிற தில்லை. பித் 
துப்பிடித்துக் கண்ணும் தெரியாத பசுவைப்போல் தனக் 
குத் தோன்றுமிடத்தில் தான் இருப்பாள் . 

வேதப்படிப்புக்குப்பயன் அக்கினிஹோத்திரம் ; மற்றைப் 
படிப்புக்குப் பயன் நல்ல குணமும் நல்லாடத்தையும் ; ஸ்திரீ 
களுக்குப்பயன் காமசுகமும் புத்திரர்களும் ; தனத்துக்குப் 


றுமை 


விதுரநீதி . 


93 


பயன் பிறருக்குத் தானமும் தான் அனுபவிப்பதும் . பாவத் 
தாற் சம்பாதித்த திரவியத்தால் பரலோகத்துக்கு வேண் 
டிய காரியத்தைச் செய்து கொண்டாலும் , அதனால் நற்பயன் 
கிடைக்காது . தைரியசாலிகளுக்கு , அடர்ந்த காட்டிலும் ,, 
ஜலத்திலும் , 

கோட்டைகளிலும் , கஷ்டகாலங்களிலும் , 
ஆபத்திலும் , பரபரப்பிலும் , கொல்லும்படி கத்தியைத் தூக் 
கின காலத்திலும் பயமில்லை : முயற்சி , அடக்கம் , சாமர்த்தி 
யம் , ஜாக்ரதை, தைரியம் , நினைவு , ஆலோசித்துக்காரியத்தை 
ஆரம்பித்தல் இவைகள் ஐசுவரியத்துக்குக் காரணம் . 
தபஸ்விகளுக்குத் தபசுதான் வலிமை ; பிராமணர்களுக்கு 
வேதந்தான் வலிமை ; அஸாதுக்களுக்குப் பிறரை இம்சிப் 
பதே வலிமை ; குணவான்களுக்குப் பொறுமையே வலிமை . 
சுத்தஜலம் , கிழங்கு , பால் , பழம் , ஹவிசு , பிராணனைவேண்டு 
தல் , குருவின்வார்த்தை , ஔஷதம் ஆகிய எட்டும் விரதத் 
தைக் கெடுக்கா . தனக்குப் பிரதிகூலமானதைப் பிறருக்கு 
இடக்கூடாது . இதுதான் முக்கிய தருமம் . மற்ற தருமங் 
கள் சாதாரணமானவை . கோபத்தைப் பொறுமையாலும் , 
அசாதுவை நன்னடத்தையாலும் , லோபியைக் கொடுப்ப 
தாலும் , பொய்யனைச் சத்தியத்தாலும் வெல்லவேண்டும் . 
ஸ்திரீ , சூதாடுவோன் , சோம்பேறி , பயங்காளி, கோபக்காரன் , 
அகங்காரமுள்ளவன் , திருடன் , நன்றியில்லா தவன் , புண் 
ணியபாபங்களை நம்பாதவன் இவர்களிடத்திலே நம் 
பிக்கை வைக்கக்கூடாது . பெரியோர்களுக்கு நமஸ்காரமும் 
பணிவிடையும் செய்கிறவனுக்கு , கீர்த்தி ஆயுசு பலம் முத 
லியவை வளரும் . எந்தக் காரியம் மிகச்சிரமப்பட்டாவது 
தருமத்தைவிட்டாவது சத்துருவுக்கு வணங்கியாவது ஆக 

* உபவாசதினத்தில் இவ்வெட்டில் ஏதேனும் சம்பவித்தால் 
ரவிதத்தைக் கெடுக்காது . 


94 


விதுரநீதி . 


வேண்டுமோ , அதை இச்சிக்கக்கூடாது . வித்தையில்லாத 
மனுஷ்யனும் , பிரசையுண்டாகாத ஸ்திரீபோகமும் 
ஆகாரமில்லாத பிரசைகளும் , அரசனில்லாத ராஜ்யமும் 
விசனப்படத் தகுந்தவை . மனிதர்களுக்கு வழிநடை 
யால் கிழத்தனம் உண்டாகிறது ; மலைகளுக்கு அருவியால் 
கிழத்தனம்உண்டாகிறது ; ஸ்திரீகளுக்குக்கணவனில்லாமை 
யால் கிழத்தனம்உண்டாகிறது ; மனசுக்குக் கடும்பேச்சினால் 
கிழத்தனம் உண்டாகிறது . ஆவ்ருத்திசெய்யாமை வேதத் 
துக்குக் கேடு ; விரதமில்லாமை பிராமணனுக்குக் கேடு . 
பாஹ்லீகமென்னுந் தேசம் பூமிக்குக் கேடு ; மனிதனுக்கு 
அஸத்தியம் கேடு ; பதிவிரதைக்கு உலகவழக்கத்தில் விருப் 
பம் கேடு ; பிறர்வீட்டில் வசிப்பது ஸ்திரீகளுக்குக் கேடு , 
தங்கத்தின்மலம் வெள்ளி ; வெள்ளியின்மலம் நாகம் ; 
நாகத்தின் மலம் ஈயம் ; ஈயத்தின்மலம் மலந்தான் ( உட 
யோகமில்லாதது ) . * நித்திரையைச் சயனத்தாலும் , ஸ்திரீ 
களைப் போகத்தாலும் , அக்கினியை விறகாலும் , கள்ளைக் 
குடியாலும் வெல்லமுடியாது . 

எவன் தானத்தால் மித் 
திரனையும் , யுத்தத்தால் சத்துருக்களையும் , தின்பண்டம் 

முதலியவைகளால் பெண்டிரையும் சுவாதீனப்படுத் 
திக்கொள்ளுகிறானோ, அவனுடைய வாழ்வுதான் பயனுள் 
ளது . ஆயிரம் பொன்னுள்ளவர்களும் பிழைக்கிறார்கள் ; 
நூறு உள்ளவர்களும் பிழைக்கிறார்கள் . இவ்வளவு திரவி 
யம் இருந்தால் தான் ஜீவிக்கலாம் , இல்லாவிட்டால் இறந்து 
போவோ மென்று இல்லை . ஆகையால் , திருதராஷ்டிரா! 
இந்தப் பேராசையை விட்டுவிடும் . இந்தப்பூமியிலுள்ளநெல் 

அவைகளின் ஆசை யனுபவித்துத் தீராது . வைராக்கியத் 
தால் போதுமென்று நிறுத்தவேணும் . இதற்குத் திருஷ்டாந்தம் 
செருப்பு . 


உடை 


பு 


விதுரநீதி , 


95 


யவம் முதலிய தானியங்களையும் , பொன் . வெள்ளி இரத்தி 
னங்கள் , ஸ்திரீகள் முதலிய எல்லாப் போக்கிய பதார்த்தங் 
களையும் , ஒருவனுக்கே கொடுத்தாலும் , போதுமென்று 
தோன்றாது ; ஆகையால் , விவேகத்தினால் மனத்தை அடக்க 
வேண்டும் . மகாராஜாவே ! மறுபடியும் நான் உமக்குச் சொல் 
லுகிறேன் , கேளும் . உம்முடைய புத்திரர்களும் பாண்டு 
வின் புத்திரர்களும் ஸமமாக இருந்தால் , அவர்களிடத்தில் 
ஸமமாக நடவும் . 

எவன் பெரியோர்களாற் புகழப்பட்டாலும் கருவங் 
கொள்ளாமல் தன் சக்திக்குத் தக்கபடி காரியம் செய் 
கிறானோ , அவனுக்குச் சீக்கிரம் கீர்த்தி கிடைக்கிறது . ஏனெ 
னில் , பெரியோர்கள் பிறருக்கு க்ஷேமத்தை எவ்விதத்தி 
லும் உண்டுபண்ணுவார்கள் . எவன் அதருமத்தால் ஏராள 
மான திரவியம் கிடைத்தாலும் , அது வேண்டாம் என்று 
தள்ளி அதில் ஆசையில்லாம லிருக்கிறானோ, அவன் தோலை 
யுரித்த ஸர்ப்பம்போல் துக்கத்தைவிட்டுச் சுகமாக இருப் 
பான்.அஸத்தியத்தால் வெற்றியும் , அரசர்வரையில் போகும் 
கோபமும் , குருவினிடத்தில் வஞ்சனையும் இம்மூன்றும் . 
பிரமஹத்திக்கு ஒப்பானவை . மாத்ஸரியம் என்பது மிருத் 
யுவுக்குச் சமானம் . வீணான அதிகப்பேச்சு ஐசுவரியத்தை 
அழித்துவிடும் . குருவுக்குப் பணிவிடை 

பணிவிடை செய்யாமை , 
ஆத்திரம் , தன்னைப் புகழ்ந்துகொள்வது என்ற இந்த மூன் 
றும் வித்யைக்குச் சத்துருக்கள் . சோம்பல் , மதம் , மோஹம் , 
சாபலம் , கூட்டஞ்சேர்வது , கர்வம் , அஹங்காரம் , 
லோபம் என்ற இவைகள் , வித்தியார்த்திகளுக்குக் கூடா 
தவை . சுகத்தை விரும்புகிறவனுக்கு வித்யை இல்லை ; 
வித்தியார்த்திக்குச் சுகம் இல்லை : ஒரு சமயத்தில் இரண் 
டும் கிடைக்கலாம் . விறகு இட்டு எரிப்பதனால் நெருப் 


96 


விதுரநீதி . 


றாமை 


பைத் திருப்திசெய்ய முடியாது ; நதிகள் சேர்வதனால் சமுத் 
திரம் நிறைந்துவிடாது ; சகலபிராணிகளையும் கொல்வத 
னால் யமனுக்குப் போது மென்ற எண்ணம் பிறவாது ; அப் 
படியே , ஒருஸ்திரீ சகலபுருஷரையும் கணவராக அடைந் 
தாலும் மனத்திருப்தி யடையமாட்டாள் . ஆசை தைரியத் 
தையும் , யமன் ( மரணம் ) ஐசுவரியத்தையும் , கோபம் திர 
வியத்தையும் , கிருபணத்தன்மை கீர்த்தியையும் , காப்பாற் 

ஆடுமாடுகளையும் அழிக்கும் ; ஒருபிராமன் 
னுடைய கோபம் முழுராச்சியத்தையும் அழித்துவிடும் . 
வெள்ளாடு , வெண்கலம் , வெள்ளி , தேன் , விஷத்தைப் 
போக்கும் மருந்து , பறவை , * வேதம்படித்தவன் , கிழ 
வனான ஞாதி , சங்கடத்தில் அகப்பட்ட தன்குலத்தவன் 
என்ற இவர்கள் வீட்டில் இருக்கவேண்டும் . வெள்ளாடு , 
எருது , சந்தனம் , வீணை , கண்ணாடி , தேன் , நெய் , இரும்பு , 
தாமிரபாத்திரங்கள் , சங்கம் , சாளக்கிராமம் , கோரோசனை 
என்ற இந்தப்பதார்த்தங்களை , தேவர் பிராமணர் அதிதிகள் 
என்ற இவர்களுடைய பூசைக்காக வீட்டில் வைத்திருக்க 
வேண்டும் . காமம் குரோதம் பயம் லோபம் என்ற இவை 
களால் , பிராணனைக் காப்பாற்றுவதற்காகக்கூடத் தன் தரும 
த்தை விடக்கூடாது . இதுதான் , எல்லாப்புண்ணியத்தைக் 
காட்டிலும் மேன்மையானது . தருமம் சாசுவதம் ; சுகதுக் 
கங்களோ அசாசுவதம் . ஜீவன் நித்தியன் ; அதற்குக் கார 
ணமானது அநித்தியம் . ஆகையால் , அநித்தியத்தை விட்டி 
ட்டு நித்தியத்தை அடைந்து ஸந்தோஷ மடைக . ஸந்தோ 
ஷந்தான் எல்லாலாபங்களினும் மேலானது . மிக்க வலி 
மையும் மிக்கபராக்கிரமமும் படைத்த அனேக அரசர்கள் , 
தனதானியங்களால் நிரம்பிய பூமியை ஆண்டு , கடைசியில் 

வைதிகன் . 


விதுரநீதி . 


97 


இராச்சியத்தையும் மிகுதியான சுகங்களையும் விட்டிட்டு , 
யமனுடைய சுவாதீனத்தி லானார்கள் ; அதை அறிக . மனி 
தர்கள் பிறந்த புத்திரனை மிக்க கவலையுடன் வளர்க்கிறார் 
கள் ; அவன் இறந்துபோனால் , தமது மயிர் அவிழ்ந் 
தது தெரியாமல் தாம் பரிதாபமாய் அழுதுகொண்டு , 
அவனை வீட்டைவிட்டுவெளியே மயானத்துக்குக் கொண்டு 
போய் , கட்டையைப்போல் தூக்கிச் சிதையின் மேல் 
ஏற்றி எரிக்கிறார்கள் ; இறந்தவனுடைய தனத்தைப் பிறர் 
அனுபவிக்கிறார்கள் ; 

அவனுடைய தேகத்தைப் பட்சி 
கள் 

தின்னுகின்றன: அல்லது நெருப்பு எரித்துவிடு 
கிறது . இறந்தவனுடன் கூட வருவது புண்ணியம் பாவம் 
என்ற 

இரண்டுதான் . புஷ்பமும் பழமும் இல்லாத 
மரத்தை விட்டுப் பட்சிகள் விலகுவதுபோல் , ஞாதிகள் 
இறந்தவனைவிட்டு விலகுகிறார்கள் . சிதையில் இடப் 
பட்ட மனுஷ்யனுடனே அவன் செய்த நல்ல கருமமும் 
கெட்ட கருமமுமே போகிறபடியால் , ஒவ்வொருவனும் பிர 
யத்தனப்பட்டுக் கொஞ்சம் கொஞ்சமாகப் புண்ணியத்தைச் 
சேர்க்கவேண்டும் . ராஜாவே ! இந்த உலகத்துக்கு மேலும் 
கீழும் அந்ததாமிஸ்ரம் என்கிற நாகம் இருக்கிறது ; அது , 
அங்கே போனவர்களுடைய இந்திரியங்களுக்கு மிக்கதுக் 
கத்தைக் கொடுக்கும் ; ஆகையால் , நீர் அங்குப் போகாமல் 
இருக்குமாறு நல்வழியில் நடவும் . 

நான் உமக்கு மற்றொரு வார்த்தை சொல்லப்போகி 
றேன் : அதைக் கேட்டு நன்றாய் அறிந்து அதன்படியே 
செய்வீராகில் , நீர் இவ்வுலகில் மிகுந்தகீர்த்தியை யடை 
வீர் ; பரலோகத்திலும் உமக்குப் பயம் அணுகாது . 

த 
வமிசத்திற் பிறந்தவரே ! ஆத்துமாஎன்பது ஒரு நதி ; 
அதற்குப் புண்ணியந்தான் ஜலம் . அது ஸத்தியத்திலிருந்து 

7 


98 


விதுரநீதி . 


உற்பத்தியானது ; தைரியந்தான் அதற்கு இருகரைகள் ; 
அதன் அலைகள் தயைதான் . புண்ணியவான் தான் அதில் 
ஸ்நாகஞ் செய்வான் . அவன் அதனாற் சுத்தியடைந்து , 
மேலும் புண்ணியத்தை யடைகிறான் . லோபமில்லாமை 
தான் புண்ணிய மென்பது . மேலும் , சம்சாரமென்பது ஒரு 
நதி . காமம் குரோதம் லோபம் மோஹம் மதம் மாற்சரி 
யம் என்பவை , அதிலுள்ள முதலைகளாம் ; பஞ்சேந்திரியங் 
களும் அதற்கு ஜலம் . ஜன்மம் மரணம் என்பன அவற்றால் 
நேரிடும் கஷ்டம் . அதைத் தாண்டுகிறதற்குத் தைரிய 
மென்பது , ஒருகப்ப லாகும் . புத்தி தருமம் வித்யை 
வயசு என்ற இவைகளால் முதிர்ந்தவனையும் , தன்பந்து 
ஜனத்தையும் , உபசரித்துக் காரியாகாரியங்களைக் கேட்கிற 
வன் கஷ்டமடையமாட்டான் . அந்யஸ்திரீகளை விரும் 
பும் ஆசையையும் கெட்ட பதார்த்தங்களைத் தின்னவேணு 
மென்னும் விருப்பத்தையும் , தைரியத்தால் அடக்கவேணும் . 
( காமனுக்கும் வயிற்றுக்கும் சுவாதீனமாகக்கூடாது ). கை 
களையும் கால்களையும் கண்களால் இரட்சிக்கவேணும் ; கண் 
ணையும் காதையும் மனசால் அடக்கவேண்டும் ; மனசையும் 
பேராசையையும் காரியத்தால் அடக்கவேண்டும் . நாள் 
தோறும் தவறாமல் ஸ்நானம் செய்பவனும் , யஜ்ஞோப 
வீதத்தைத் தரிக்கிறவனும் , வேதாத்தியயனந்தவறாதவனும் , 
பதிதனுடைய அன்னத்தைப் புஜிக்காதவனும் , ஸத்தியமே 
பேசுகிறவனும் , குருசிச்ரூஷைசெய்கிறவனு மாகிய பிரா 
மணன் , பிரமலோகத்தைவிட்டு, நகரமாட்டான் . க்ஷத்திரி 
யன் வேதங்களைப் படிக்கவேணும் ; யாகங்களைச் செய்ய 
வேண்டும் ; பிரஜைகளை நன்றாய்க் காப்பாற்ற வேணும் ; பசுக் 
களையும் பிராமணர்களையும் காப்பாற்றுவதற்காக யுத்தத்தில் 
சஸ்திரங்களால் அடிபட்டுப் பிராணனை இழக்கவேண் 


விதுரநீதி . 


99 


மடை 


டும் . இப்படிச் செய்தால் , க்ஷத்ரியன் சுவர்க்க 
வான் . வைசியன் , வேதம்படித்து , பிராமணர்களையும் க்ஷத் 
திரியர்களையும் தனத்தால் திருப்தி செய்யவேண்டும் ; இஷ்ட 
மித்திரர்களுக்கும் தனம் கொடுக்கவேண்டும் ; யாகங்களைச் 
செய்யவேண்டும் ; இப்படிச் செய்த வைசியன் இறந்தபிறகு 
சுவர்க்க மடைந்து , மிகுந்த சுகத்தை அனுபவிப்பான் . சூத் 
திரன் , பிராமணர் க்ஷத்திரியர் வைசியர் என்ற இம்மூன்று 
ஜாதிக்காரர்களையும் அவரவர் யோக்யதைக்குத்தக்கபடி நியா 
யமாய்ப் பூஜிக்கவேண்டும் ; சூத்திரன் இம்மூவரையும் சந் 
தோஷப்படும்படி செய்தால் , அவன் , பாவமெல்லாம் நீங்கிச் 
சுவர்க்கத்தில் மிகுந்த சுகத்தை அனுபவிப்பான் . ராஜரே ! 
நான்கு வருணங்களுடைய தருமத்தையும் உமக்குச் சொன் 
னேன் . அதற்குக் காரணம் சொல்லுகிறேன் , கேளும் . 
பாண்டுபுத்திரராகிய யுதிஷ்டிரருக்கு நீர் ராஜ்யம் கொடு 
க்காததால் , க்ஷத்திரியதருமம் இல்லாமற்போகிறது ; அவரை 
ராஜதருமத்தில் நிறுத்தும் . அப்படி நீர் செய்யாவிடில், பாண் 
டவர்கள் யுத்தஞ்செய்து உம்முடைய புத்திரர்களைக் 
கொன்றுவிடுவார்கள் . " 

திருதராஷ்டிரன் : - " விதுர ! நீ எனக்கு உபதேசித்த 
தருமம் அடிமுதல் நுனிவரைக்கும் யுக்தந்தான் . நானும் 
அப்படியே எண்ணுகிறேன் . 

பாண்டவர்கள் விஷயத்தில் 
எனக்கு இருக்கும் நல்லபுத்தி துரியோதனனைப் பார்த்த 

னே மாறிப் போகிறது . விதுரா ! எந்தப் பிராணியாலும் 
தெய்வத்தை அதிக்கிரமிக்க முடியாது ; தெய்வந்தான் 
மேலானது . மனுஷ்யயத்தனம் பிரயோசனமற்றது என்று 
நான் எண்ணுகிறேன் ” என்றான் . 

பிறகு , திருதராஷ்டிரன் விதுரரை வேதாந்தவிஷயத் 
தைத் தனக்கு உபதேசஞ் செய்யும்படி கேட்டான் . அத 


வுட 


100 


விதுரநீதி 


ற்கு , விதுரர் , “ நான் சூத்திரஸ்திரீயின் வயிற்றிற் பிறந்த 
படியால் வேதாந்தத்தை உபதேசஞ் செய்யக்கூடாது . பிர 
மாவின் மானசபுத்திர ராகிய ஸாத்ஸுஜாதர் உபதேசஞ் 
செய்வார் என்றார் . 

திருதராஷ்டிரன் , விதுரா ! ஸநத்ஸுஜாதர் எங்கே 
இருக்கிறார் ? நான் அவரை எப்படிப் பார்ப்பேன் ? அவர் 
எப்படி எனக்கு உபதேசஞ்செய்வார் ? ” என்றான் . 

இதைக்கேட்ட விதுரர் அந்த ரிஷியைத் தியானித் 
தார் ; அவரும் விதுரர் தம்மை நினைத்ததை யறிந்து , அங்கு 
வந்து சேர்ந்தார் . விதுரர் ஸநத்ஸுஜாதமஹரிஷியை விதிப் 
படி உபசரித்துக் குசலப்ரச்னம் செய்து , " திருதராஷ்டிர 
ருடைய மனத்தில் சில ஸந்தேஹங்கள் இருக்கின்றன; 
அவைகளைத் தாங்கள் தீர்க்கவேண்டும் " என்றார் . அப் 
பொழுது ரிஷியின் ஆஞ்ஞையால் , * திருதராஷ்டிரன் 
தனக்குள்ள சந்தேகங்களை யெல்லாம் கேட்டுத் தீர்த்துக் 
கொண்டான் . 
ஸஞ்ஜயன் தான் பாண்டவரிடம் போய்வந்த செய்தி 

தெரிவிக்கை . 
இவ்விதம் இரவு கழிந்த பிறகு , மறுநாள் எல்லோரும் 
ஸ்நானம் அனுஷ்டானம் போஜனம் முதலிய காரியங்களைச் 
செய்துகொண்டு , சபைக்கு வந்தார்கள் . ஸஞ்ஜயனும் வந்து 
சேர்ந்தான் . திருதராஷ்டிரனுடைய 

திருதராஷ்டிரனுடைய அனுமதியின்மேல் 
பாண்டவர்களுடைய விருத்தாந்தத்தை ஸஞ்ஜயன் பின் 
வருமாறு சொல்லலானான் : " மகாராஜாவே ! சொல்லுகிறேன் , 
கேளும் . உம்மிடம் விடைபெற்று உபப்பிலாவியத்துக்குப் 

திருதராஷ்டிரனுக்கு ஸந ஸுஜாதர் உபதேசித்த வேதாந் 
தத்துக்கு ஸந ஸுஜாதீயம் என்று பெயர் . 

அது தனியாக அச் 
சிடப்படும் . 


விதுரநீதி . 


101 


போனேன் . அங்கு , அர்ஜ்ஜுநனும் ஸ்ரீகிருஷ்ணபகவானும் 
இருக்கும் இடத்தில் முதலிலே பிரவேசித்தேன் . அந்த அந் 
தப்புரத்தில் அர்ஜ்ஜுநன் கிருஷ்ணபகவான் திரௌபதி ஸத் 
தியபாமை என்ற இந்த நால்வரும் இருந்தார்கள் . அபிமன்யு 
வும் நகுலஸஹதேவரும் வரக்கூடாத இடத்தில் வரும் 
படி அவர்கள் எனக்கு அனுமதிதந்தார்கள் . அவ்விருவரும் ,, 
உத்தமமான ரஸாயனங்களைக் குடித்துச் சிவந்தகண்களைப் 
பெற்றும் , ஸுகந்தமான சந்தனம்பூசியும் , கமகமவென்று 
பரிமளம் வீசும் பூமாலையை முடியில் தரித்தும் , அழகிய 
வஸ்திரங்களை யுடுத்தும் , ஆபரணங்களால் அலங்கரிக்கப் 
பெற்றும் ரத்தமிழைத்த சுவர்ணாஸனத்தில் இருந்தார்கள் 
ஸ்ரீகிருஷ்ணபகவான் ஸத்தியபாமாதேவியின்மடியில் தமது 
தலையை வைத்துக்கொண்டு படுத்திருந்தார்.அர்ஜ்ஜுகன் பக 
வானுடையபாதங்களைத் தமது மடியில் வைத்துக்கொண்டி 
ருந்தார். திரௌபதி அர்ஜ்ஜுநனுடைய பாதசேவையைச் 
செய்துகொண்டிருந்தாள் . அர்ஜ்ஜுநனுடைய கட்டளையின் 
மேல் வேலைக்காரிகள் எனக்குச் சுவர்ணாசனம் கொணர்ந்து 
இட்டார்கள் . நான் அதைக் கையால் தொட்டுவிட்டுப் 
பூமியில் உட்கார்ந்தேன் . இரண்டு ஸ்திரீரத்தங்களுடன் 
கூடிய இரண்டு புருஷரத்தங்களைப் பார்த்தபோதிலும் , 
என்மனத்தில் யாதொருகல்மஷமும் தோன்றவில்லை . திருத 
ராஷ்டிரா! அவ்விருவரும் ஒரேசயனத்தி லிருப்பதைப் 
பார்த்து , எனக்குப் பயம் நேரிட்டது ; தேகம் சிலிர்த்தது .. 
‘ அந்த இரண்டு திவ்வியபுருஷர்களான நரநாராயணர்கள் 
( அர்ஜுநனும் கிருஷ்ணமூர்த்தியும் ) எவனுடைய 
டளைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ, அந்தத் தருமபுத்தி . 
ருடைய எண்ணம் ஏன் நிறைவேறாது ? என்று தோன் 
றிற்று . 


102 


விதுரநீதி . 


அதைக் 


நான் தலையில் கைகூப்பிக்கொண்டு , இருவரிடமும் 
தங்கள் கட்டளை முழுமையையும் சொன்னேன் . 
கேட்டவுடனே , கிருஷ்ண பகவான் எழுந்து மிருதுவான 
வார்த்தையைச் சொன்னார் ; அது உங்களுக்கு மிகவும் 
கெடு 

தெலானது . பகவான் சொன்னதாவது : -- என் வார்த் 
தையைச் சபையில் பீஷ்மர் துரோணர் முதலிய பெரியோர் 
கள் கேட்கும்போது சொல்லு . தார்த்தராஷ்டிரரே! நீங்கள் 
என்னுடனும் அர்ஜ்ஜுநனுடனும் துவேஷம் கொண்டிருக் 
கிறீர்கள் . அர்ஜ்ஜுநனுடைய காண்டீவதனுசை வளைக்கக் 
கூட உங்களால் முடியாது ; அவன் உங்களுடன் போர் செய்ய 
வருகிறான் . ஆகையால் , பாண்டவர்களுக்குள்ள ராஜ்யத் 
தைக் கொடுத்துவிடுங்கள் . உங்கள் பெண்டிர் பிள்ளைக 
ளுடன் சுகமாக இருங்கள் ; இல்லாவிட்டால் , துச்சாசனன் 
வஸ்திராபஹாரத்துக்கு யத்தனித்த காலத்தில் , திரௌபதி , 
கோவிந்தா ! என்று என்னைக்கூவினாளே ; அதனால் , எனக்கு 
உங்கள் மேல் உண்டான கோபம் இன்னும் என் மனத்தை 
விட்டு நீங்கவில்லை என்பது . 

திருதராஷ்டிரன் : - " ஸஞ்சய ! என்புத்திரர்களை ஸம் 
ஹாரஞ் செய்யப் போகிறவனும் மகாபலசாலியுமான அர்ஜ் 
ஜுநன் என்ன சொன்னான் ? அதை நான் கேட்க விரும்பு 
கிறேன் : சொல் ” என்றான் . 

ஸஞ்ஜயன் : - " யுத்தத்தில் விருப்பமுடைய அர்ஜ்ஜு 
நன் யுதிஷ்டிரருடைய உத்தரவின்மேல் கிருஷ்ணன் கேட் 
டுக்கொண்டிருக்கும்போது கொஞ்சமேனும் அதைரியமில் 
லாமற் சொன்ன வார்த்தைகளைச் சொல்லுகிறேன் ; நீர் 
கேளும் : துரியோதனனும் கேட்கட்டும் . அர்ஜ்ஜுநன் 
சொன்னதாவது : -ஸஞ்ஜய ! யுதிஷ்டிரர் வனவாசத்தில் பல 
இரவுகளில் துக்கத்துடன் படுத்திருந்திருக்கிறார் . அதற்குப் 


விதுரநீதி . 


10.3 


பதிலாக , நான் துரியோதனனுக்கு அதைக்காட்டிலும் துக்க 
முண்டாகும்படி , மறுபடியும் எழாத படுக்கையில் அவனைப் 
படுக்கவைக்கப்போகிறேன் . இவ்வளவு காலம் கழிந்தபிறகு , 
யுதிஷ்டிரர் , குரோதத்தை, அயோக்கியர்களான தார்த் 
தராஷ்டிரர்களின் மேல் காட்டப்போகிறார் : அப்போது , 
துரியோதனன் தவிப்பான் . பீமசேனன் தன் கையிலே 
கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்தில் யானைக்கூட் 
டங்களை துவம்சம் பண்ணும்போது துரியோதனன் பச் 
சாத்தாபப்படுவான் . திருதராஷ்டிரகுமாரர்கள் எங்களுக்கு 
ஏற்பட்ட பாகத்தைக் கொடுத்துவிட்டால் , க்ஷேமமடை 
வார்கள் ; இல்லாவிட்டால் , கர்ணன் துச்சாசனன் முத 
லானவர்களைக் கொன்று துரியோதனனையும் ஸம்ஹரித்து , 
நாங்கள் ராஜ்யம் முழுவதையும் 

அடைவோ மென்று 
சொல்லு என்பது . திருதராஷ்டிரா! நான் ஸத்யமாகச் 
சொல்லுகிறேன் ; பாண்டவர்களுடன் யுத்தஞ் செய்தால் 
கௌரவர்கள் மிஞ்சமாட்டார்கள் என்றான் . 

இதைக் கேட்டு , பீஷ்மர் துரோணாசாரியர் முதலியவர் 
களும் திருதராஷ்டிரனைப் பார்த்து , “ சமாதானமடைவதே 
நலம் ” என்று சொன்னார்கள் . திருதராஷ்டிரன் துரியோ 
தனனை அழைத்துச் சொல்லியும் , அவன் சமாதானத்துக் 
குச் சம்மதிக்கவில்லை . 

கீருஷ்ணன் தூது . 
ஸஞ்சயன் ஹஸ்தினபுரத்துக்குத் திரும்பிப்போன 
பிறகு , யுதிஷ்டிரர் , பிராதாக்களையும் கிருஷ்ணனையும் 
அழைத்து ஆலோசித்தார் : கிருஷ்ணா! உன்னுடைய அனுக் 
கிரஹம் எங்களுக்குப் பூர்ணமாக இருக்கும்போது , யுத்தத் 
தில் எங்களுக்குஜயம் கிடைப்பது நிச்சயம் ; ஆனால் , துரியோ 
தனன் முதலிய நூறு பிராதாக்களையும் , பீஷ்மர் பாஹ்லீகர் 


104 


விதுரநீதி . 


பூரிசிரவஸ் முதலிய பெரியோர்களையும் , துரோணாசாரியர் 
கிருபாசாரியர் முதலிய பிராமணர்களையும் , இஷ்டமித்திர 
பந்துஜனங்களையும் யுத்தத்தில் கொன்று , நான் ராஜ்யம் 
அடைவதைக் காட்டிலும் ராஜ்யமில்லாம லிருப்பதே நல்ல 
தென்று எனக்குத் தோன்றுகிறது . ஆகையால் , நீ 
ஹஸ்திநபுரத்துக்குப் போய் உன்னால் கூடிய யத்தனங்க 
ளைச் செய்து ஸந்திசெய்துவா. கௌரவர்கள் எங்களுக்கு 
ஐந்து கிராமங்கள் கொடுத்து விடட்டும் : போதும் . எப் 
படியாவது ஸந்தி செய்து வா என்றார் . இதைக்கேட்ட 
பீமசெனன்முதலியவர் தமது அபிப்பிராயத்தைச் சொன் 
னார்கள் . அவற்றையெல்லாம் கேட்ட கிருஷ்ணன் , “ யுதிஷ் 
டிரா ! வஞ்சனையில்லாமல் , கூடியமட்டும் ஸந்திக்கு நான் 
யத்தனஞ் செய்கிறேன் . ஆனால் , ஸந்தியாகப் போகிற 
தில்லை ” என்று சொன்னார் . 
இவற்றையெல்லாம் 

கேட்டிருந்தவளும் கறுத்து 
நீண்ட தலைமயிரையுடையவளும் கட்டழகியும் ஸ்ரீகிருஷ் 
ணபகவானிடத்தில் பரமபக்தையுமான திரௌபதி , ஸ்ரீ 
கிருஷ்ணனருகில் வந்து அவரை நோக்கி , “ ஸ்ரீகிருஷ்ணா! 
கௌரவர்கள் கபடமாக 

எங்கள் இராச்சியத்தை அபக 
ரித்துக்கொண்டு எங்களை வனத்துக்குத் துரத்தினது , உமக் 
குத் தெரியுமா ? அந்தத் துரியோதனனை , அந்த அயோக் 
கியமான காரியத்துக்கு உதவியாக இருந்தவர்களுடன் கூட 
யுத்தத்தில் கொல்வதே தருமம் . கிருஷ்ணா! நான் உம்மிடத் 
திற் சொல்லலா மென்ற முழுநம்பிக்கையுடன் சொல்லுகி 
றேன் . என்னைப் போன்ற பெண் யாராவது இருப்பாளா ? 
நான் மனுஷ்யர்வயிற்றிற் பிறவாதவள் ; ஹோமகுண்டத்தி 
லிருந்து உண்டானவள் ; துருபதருடைய பெண் . திருஷ் 
டத்யும் நனுடைய சகோதரி ; உம்முடைய பிரியமான 


விதுரநீதி . 


105 . 


சினேகிதை ; அஜமீட வம்சத்தில் வாழ்க்கைப் பட்டேன் ; 
பாண்டு மஹாராஜாவின் மருமகள் ; ஐந்து இந்திரர்போன்ற 
பஞ்சபாண்டவர்களுடைய பட்டமஹிஷி ; ஐந்து வீரர்களு 
க்குத் தாய் . அபிமந்யு உமக்கு எப்படியோ , அப்படியே 
எனக்கும் மருமகன் . இவ்வளவுமகிமை பொருந்திய என் 
னை , பாண்டவர் பார்த்துக்கொண்டிருக்கும் போது , நீரும் 
பாஞ்சாலர்களும் பிழைத்திருக்கும்போது , தலைமயிரில் 
கைபோட்டுப் பிடித்துப் பாவிகள் சபையில் அழைத்து வந் 
தார்களே! பீஷ்மருக்கும் திருதராஷ்டிரருக்கும் மருமக 
ளான நான் அவர்களுக்கு அடிமையான வேலைக்காரியா 
னேனே!!பீமசேனனுடைய கதாயுதமும் அர்ஜ்ஜுநனுடைய 
காண்டீவதனுசும் வீண் . என்னை அவமானஞ் செய்த துரி 
யோதனன் ஒருமுகூர்த்தகாலமாவது பிழைக்க லாமா ? 
உமக்குள்ள கோபத்தைத் துரியோதனனிடத்தில் காண்பிக் 
கவேண்டும் . பீமசேனனுக்கும் அர்ஜ்ஜுநனுக்கும் தைரியம் 
போயிற்று ; அவர்கள் ஸந்தியை விரும்புகிறார்கள் . அவர்கள் 
சும்மா இருக்கட்டும் . கிழவரான என் பிதாயுத்தஞ் செய்வார் ; 
என்சகோதரரும் ஐந்து புத்திரர்களும் அபிமந்யுவும் யுத்தஞ் 
செய்வார்கள் . என் தலைமயிரைப் பிடித்திழுத்த பாவி துச்சா 
சனனுடைய கை அறுபட்டுத்தூசியில் வீழ்ந்து துடிப்பதைப் 
பாராவிட்டால் , என் மனம் சமாதானமடையாது . 
கோபத்தை மனசில் அடக்கிப் பதின்மூன்று வருஷங்கள் 
காத்திருந்தேன் . இப்படியிருக்க , என் பர்த்தா பீமசேனன் 
சந்தி பேசுவது கண்டு மனம் வெடிக்கிறது என்று சொல்லி , 
விசனந்தாங்காமல் வெப்பமாகக் கண்ணீர்விட்டுக் கோ 
வென்று அழுதாள் . 


நான் 


* நான் உமக்குச் சகோதரியான படியால் , சுபத்திரை எனக் 
கும் சகோதரி தான் , சக்களத்தி முறையல்லள் என்பது குறிப்பு . 


.ை 


106 


விதுரநீதி . 


அதுகண்ட கிருஷ்ணன் , கிருஷ்ணே ! நீ விசனப்ப 
டாதே ; கண்ணீரை அடக்கு ; உன் சத்துரு ஸ்திரீகள் , கண 
வரையும் பந்துக்களையும் இழந்து அழுவதைச் சீக்கிரத்திற் 
பார்ப்பாய் . உன்னுடைய கோபம் அவர்களுக்கு க்ஷேமத் 
தைத் தராது . யுதிஷ்டிரருடைய ஆஞ்ஞையின்மேல் 
பீம அர்ஜ்ஜுன நகுலஸஹதேவர்களை வைத்துக் கொண்டு , 
அந்தக் கௌரவர்களை நாசஞ்செய்யுங் காரியத்தைச் செய்கி 
றேன் . தார்த்தராஷ்டிரர்களுக்கு விநாசகாலம் சமீபித்திருக் 
கிறது . அவர்கள் அடிபட்டுக் கீழே விழப்போகிறார்கள் . 
நரிகளும் நாய்களும் அவர்களைக் குத்தித் தின்னப்போகின் 
றன ; நீ பார்ப்பாய் . இமயமலை அசைந்தாலும் , பூமி வெடித் 
தாலும் , நக்ஷத்திரங்களோடு ஆகாயம் கீழே விழுந்தாலும் , 
சமுத்திரம் வற்றினாலும் , என் வார்த்தை பொய்யாகாது . 
கிருஷ்ணே ! நான் ஸத்யமாய்ப் பிரதிஜ்ஞை செய்கிறேன் ; 
கண்ணீரை யடக்கு ; உன்னுடைய பர்த்தாக்கள் சத்துருக் 
களை ஸம்ஹாரஞ்செய்து ஐசுவரியத்தை அடையப்போகிறார் 
கள் : நீ சீக்கிரம் பார்ப்பாய் என்று சமாதானப்படுத் 
தினார் . 

மறுநாட்காலையில் புண்டரீகாக்ஷன் எழுந்து , ஸ்நா 
னஞ்செய்து காலைக்கடன்களை முடித்துக்கொண்டு அக் 
கினிஹோத்திரஞ் செய்து பிராமணர்களை நமஸ்காரம் 
புரிக்குப் புறப்பட்டார் . 

சைப்பியம் சுக்கிரீவம் மேகபுஷ்பம் வலா ஹகம் என் 
னும் நான்குகுதிரைகள் கட்டப்பட்டும் , தாருகனால் ஓட் 
டப்பெற்றும் , சங்கம் சக்கரம் கதை நந்தகம் முதலிய 
ஆயுதங்களால் நிரம்பியும் , கருடத்துவஜத்தோடு கூடியும் , 

, 
மெதுவான வேங்கைத்தோலால் பரப்பப்பெற்று மிருந்த 


விதுரநீதி . 


107 


ரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் சாத்தகியுடன் உட்கார்ந்தார் . 
யுதிஷ்டிரர் கிருஷ்ணனுக்குத்துணைக்காகப் பத்துமகாரதர் 
களையும் ஆயிரங்குதிரைகளையும் யானைகளையும் பதாதிகளை 
யும் அனுப்பினார் . அவர் புறப்படுஞ் சமயத்தில் , அனேக சுப 
சகுனங்கள் தோன்றின . மார்க்கத்தில் வசிஷ்டர் வாமதேவர் 
சுகர் நாரதர் வால்மீகி குசிகர் பிருகு முதலிய அனேக ரிஷி 
கள் பகவான் வருகிறார் என்பதை ஞான திருஷ்டி 
யால் அறிந்து , இடைவழியில் வந்து அந்த ஸ்ரீ கிரு 
ஷ்ணபகவானைத் தரிசித்து ஸ்தோத்திரஞ் செய்தார்கள் ,. 
பகவான் , மஹாரிஷிகளைப் பார்த்து இரதத்தை விட்டுக் 
கீழே இறங்கி , “ ரிஷிகளே! நீங்கள் எங்கே போகிறீர்கள் ? 
எதற்காக இங்கே வந்தீர்கள் : ” என்று கேட்டார் . அவர் 
கள் “ கிருஷ்ணா! நீர் கௌரவர்களுடைய சபையிலே , மகா 
புத்திசாலிகளான பீஷ்மர் துரோணர் கிருபர் விதுரர் இவர் 
களின் எதிரே இனிமையான தருமப்பேச்சுக்களைப் பேசப் 
போகிறீரன்றோ! அவற்றை நாங்கள் கேட்க விரும்பி வரு 
கிறோம் . கிருஷ்ணா ! நீர் எங்களுக்காகக் காத்திருக்கவேண் 
டாம் . நாங்கள் சபையில் வந்து உம்மைத் தரிசிக்கிறோம் ” 
என்று சொல்லிப் போய்விட்டார்கள் . 

கிருஷ்ணன் போகும்போது , மார்க்கத்திலுள்ள கிரா 
மங்களிலிருந்து நான்கு வர்ணத்துப் புருஷர்களும் ஸ்திரீக 
ளும் அந்தப்பகவானைப் பூஜித்தார்கள் . ஸ்ரீகிருஷ்ணபகவான் 
மார்க்கத்தில் விருகஸ்தலம் என்னும் ஓர் இடத்தில் இறங்கி , 
மறுநாள் சென்றார் . 

கிருஷ்ணன் புறப்படுவதற்கு முன்னமே , திருதராஷ்டி 
சன் , கிருஷ்ணன் இறங்குவதற்காக , மார்க்கத்தில் பங்காளாக் 
களை நிர்மாணஞ் செய்திருந்தான் : கிருஷ்ணன் அவைக 
ளில் இறங்காமல் அங்கங்கே யிருக்கும் பக்தர்களின் இடங் 


108 


விதுரநீதி . 


களிலேயே இறங்கிப் பிராமணர்களுக்கு நல்ல போஜனமும் 
யதேஷ்டமாகத் திரவியமும் கொடுத்து , ஹஸ்தினாபு . ! 
த்துக்கு வந்து சேர்ந்தார் . 

சேர்ந்தார் . கிருஷ்ணன் தன் பட்ட 
ணம் வந்து சேரும் முன்னமே , திருதராஷ்டிரன் , விது 
ரரை வரவழைத்து , விதுா ! கிருஷ்ணன் இங்கே நாளை 
வரப்போகிறாராம் ; அவர் இறங்கும்படி உத்தமமான பங் 
காளாவைச் சித்தஞ் செய்திருக்கிறேன் . அவர் மூவுலகத் 
துக்கும் அதிபதி . அவருக்கு , நான் , தேவர் உபசரிப்பது 
போல உபசாரஞ்செய்யப்போகிறேன் ; அனேக உத்தமங்க 
ளான யானைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் கொடுக் 
கப்போகிறேன் . சால்வை துப்பட்டாக்கள் முதலிய விலையு 
யர்ந்த வஸ்திரங்களையும் , உத்தமமாயும் மிகவும் மிருதுவாயு 
முள்ள புலித்தோல்களையும் கொடுப்பேன் . விதுர ! இந்த 
ரத்தத்தைப் பார்த்தாயா ? இது இருக்குமிடம் பகலாகவே 
தோன்றும் ; இது , மிக்க ஒளியுள்ளது ; இதனைக் கிருஷ்ண 
னுக்குத் தந்திடுவேன் . அவர்பொருட்டாக அனேக வகை 
யான பக்ஷயங்களையும் வியஞ்சனங்களையுமுடைய அறுசு 
வையுள்ள போஜனம் செய்திடுகிறேன் . 

பிராமணர் க்ஷத்திரியர் வைசியர் சூத்திரர் ஆகிய 
நான்குவர்ணத்தாருடனும் புரோஹிதர் மந்திரிகள் புத் 
திரர் பௌத்திரர் முதலிய பரிவாரத்துடனும் கால்நடை 
யாகவே கிருஷ்ணனை எதிர்கொண்டு போவேன். நல்ல 
ஆடைகளைத் தரித்துக்கொண்டு , உத்தமமான ஆபர 
ணங்களைப் பூண்டு , ரத்தங்களிழைத்த ஓலைகளால் ஒளி 
மிகுந்த கன்னங்களோடும் அன்னப்பபோல் இனிமை 
யாகச் சத்திக்கும் பாதச்ரங்களோடும் கூடிய வேசியர்கள் 
கையில் ஆரத்தியை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை எதிர் 
கொள்வார்கள் ; துரியோதனன் மாத்திரம் வரமாட்டான் . 


விதுரநீதி , 


109 


விதுர ! அவர்வரும் மார்க்கத்தில் ஜலந்தெளித்து வாழைம் 
ரங்களையும் தோரணங்களையும் மாங்கொத்துக்களையும் பாக் 
குக்கொத்துக்களையும் கட்டி அலங்கரிக்கவேண்டும் . என் 
னிடமுள்ள உத்தமபதார்த்தங்களை அவருக்கு ஸமர்ப்பிப் 
பேன் ” என்று சொன்னான் . 

விதுரர் , “ மகாராஜா ! நீர் இப்படிச்செய்வதால் பெருங் 
கீர்த்திபெறுவீர் . ஆனால் , நீர் கொடுப்பதாக நினைத்தது 
மனப்பூர்த்தியாகச்சொன்ன தன்று . அவருக்குக் கொடுத்து 
அவரை ஏய்த்துச் சுவாதீனப்படுத்துவதாக நினைத்திருக் 
கிறீர் . அப்படியும் ஸமயத்தில் நீர் கொடுக்கப்போகிறதும் 
இல்லை ; அவர் உம்முடைய அதீனமாகப்போவதும் இல்லை . 
அவர் , பாண்டவர்களுக்கு க்ஷேமத்தைச் செய்ய விரும்பி 
வருகிறார் ; அதைச் செய்தால் , அவருக்கு அநேக மரியா 
தைகளைச் செய்தாற்போல் ஆகும் . அவர் சொல்வது 
போல . நீர் நடப்பது , பாண்டவர்களுக்குமாத்திர மல்ல ; 
உம்முடைய புத்திரர்களுக்கும் ஸகல ஜகத்துக்கும் க்ஷேமம் . 
பாண்டவர்கள் அதிகமாக ஆசைப்படுவதில்லை ; ஐந்து கிரா 
மங்களை அவர்கள் விரும்புகிறார்கள் . அவைகளைக் கொடுத் 
துக் கிருஷ்ணனைச் சந்தோஷப்படுத்தும் " என்றார் . 

ஸ்ரீகிருஷ்ணபகவான் விருகஸ்தலத்தில் அதிகாலையில் 
எழுந்து காலைக்கடன்களை முடித்துக்கொண்டு , பிராமணர் 
களுக்கு நித்தியதானஞ்செய்து , இரதத்தில் உட்கார்ந்து 
ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துசேர்ந்தார். 

பட்டணத்துஜனங்க ளெல்லோரும் , நான்குவருணத் 
தாரும் ஆண்பெண்களடங்கலும் ஸ்நானஞ்செய்து சுத்த 
வஸ்திரம்உடுத்து அலங்கரித்துக்கொண்டு , கிருஷ்ணனை 
எதிர்கொள்ளும்படி புறப்பட்டார்கள் . பாவி துரியோத 
னன் ஒருவன் தான் போகவில்லை . ராஜமார்க்கத்திலுள்ள 


110 


விதுரநீதி . 


டைய 


எல்லாவீடுகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன . ஸ்திரீகள் 
மாடிகளில் ஏறிக் கிருஷ்ணனைத் தரிசித்தார்கள் . 

முதலில் , கிருஷ்ணன் , திருதராஷ்டிரனுடைய அரண் 
மனைக்குப் போனார் . திருதராஷ்டிரன் , துரோணாசாரியர் 
பீஷ்மர் கிருபர் முதலியவர்களோடு எதிர்கொண்டான் . 
கிருஷ்ணன் தக்கபடி எல்லோரையும் பார்த்துக் குசலப் 
பிரசினம் செய்தார் . உத்தமமான ஸுவர்ணாஸனத்தில் 
கிருஷ்ணபகவான் உட்கார்ந்தார் . திருதராஷ்டிரனுடைய 
ஆஜ்ஞையின்படி , புரோஹிதர் , கிருஷ்ணனுக்கு அருக்கி 
யம் பாத்தியம் ஆசமனீயம் - மதுபர்க்கம் முதலிய பூஜை 
களைச் செய்தார் . 
கிருஷ்ணன் அங்கிருந்து விடைபெற்று , விதுரரு 

மனைக்குச் சென்றார் . விதுரர் பகவானுக்கு 
ஸகல பூஜைகளையும் செய்தார் . கிருஷ்ணன் 

கிருஷ்ணன் விதுரரு 
டையவீட்டிலேயே போஜனஞ்செய்துகொண்டு , 

தமது 
அத்தையாகிய குந்திதேவியைப் பார்க்கும்படி ஸாயங்கா 
--லம் அவள் வீட்டுக்குச் சென்றார் . அங்கு அவளுக்குப் 
பாண்டவர்களுடைய வனவாஸம் முதல் நடந்த எல்லா வர 
லாற்றையும் சொல்லி அவளைச் சமாதானப்படுத்தினார் . 

கிருஷ்ணன் , அத்தையினிடம் விடைபெற்றுக் கொண் 
டு , துரியோதனனுடைய அரண்மனைக்குப் போனார் . அங்கே 
துரியோதனன் , துச்சாசனன் கர்ணன் சகுனி முதலான 
வர்களுடன் உட்கார்ந்திருந்தான் . துரியோதனன் அவர்க 
ளுடன் எழுந்து கிருஷ்ணனுக்கு ஆசனங்கொடுத்து மது 
பர்க்கபூஜையைச் செய்தான் . 

பின்பு , துரியோதனன் , கிருஷ்ண ! உமக்காக 
போஜனபதார்த்தங்களுடனும் படுக்கைகள் ஆசனங்கள் 
இவற்றுடனும் ஒருமாளிகை சித்தஞ் செய்திருக்க , இதைநீர் 


ஸகல 


விதுரநீதி . 


111 


அங்கீகரிக்காமலிருப்பதற்குக்காரணம் என்ன ? நீர் எங்களுக் 
கும் பாண்டவர்களுக்கும் பொதுவானவர் ; திருதராஷ்டிர 
ருக்குப் பரம சினேகிதர்: இப்படி யிருக்க , இதை எல்லாம் 
அநாதரஞ் செய்யக் காரணம் என்ன ? சொல்லும் ” என்று 
இப்படி பேச்சினால் மிருதுவாயும் அர்த்தத்திலே கடின 
மாயும் இருக்கும்படி சொன்னான் . 

கிருஷ்ணன் : - " துரியோதன ! நான் இப்போது பாண் 
டவர்களுடைய தூதனாக வந்திருக்கிறேன் . என் யஜமான 
னுடைய காரியம் முடிந்த பிறகு , உன்னுடைய அதிதிபூஜை 
யைப் பெற்றுக்கொள்ளுகிறேன் . 

துரியோதனன் : - " கிருஷ்ண ! நீர் செய்தது சரியல்ல . 
உம்முடைய காரியம் முடிகிறதோ , முடிகிற தில்லையோ ; 
நாங்கள் உமக்குச் செய்த பூஜையைப் பெற்றுக்கொள்ள 
வேண்டியது . உமக்கும் எங்களுக்கும் துவேஷமும் இல்லை , 
சண்டையும் இல்லை ; ஆகையால் , நீர் இப்படிச் சொல்வது 
யுக்தமல்ல . " 

கிருஷ்ணன் : - " துரியோதன. நான் விருப்பத்தாலும் 
கோபத்தாலும் துவேஷத்தாலும் ஆக்கிரஹத்தாலும் 
லோபத்தாலும் தருமத்தை விடமாட்டேன் . உன் வீட்டில் 
போஜனஞ் செய்யாததற்குக் காரணம் சொல்லுகிறேன் , 
கேள் . ஒருவன்வீட்டிலே போஜனஞ் செய்வதற்கு 
இரண்டு காரணங்கள் : பிரீதி யென்பது முதல்காரணம் ; 
இரண்டாவது ஆபத்து . என்மேல் நீ பிரீதி செய்கிறவன் 
அல்லை ; எனக்கோ சாப்பிடுவதற்கு அன்னமில்லாத ஆபத் 
தும் நேரிடவில்லை . மேலும் , சத்துருவின் அன்னத்தைச் 
சாப்பிடக்கூடாது . சத்துருவுக்குச் சாப்பாடும் போடக் 
கூடாது . 

நீயோ பாண்டவர்களைப் பகைக்கிறாய் . அவர்கள் 
எனக்கு உயிரானவர்கள் . நீ காரணமில்லாமலே பால்யம் 


112 


விதுரநீதி . 


முதல் பாண்டவர்களைப் பகைக்கிறாய் . அவர்கள் உன்மேல் 
நேசம் வைத்தவர்கள் ; தருமமார்க்கத்தில் இருப்பவர்கள் . 
அவர்களைத் துவேஷிக்கிறவன் என்னையும் துவேஷிக்கிற 
வன் தான் ; அவர்களுடைய நண்பன் எனக்கும் நண்பன் . 
நீ கேவலம் காமக்குரோதங்களாலும் மோஹத்தாலும் அவர் 
களைப் பகைக்கிறாய் . குணசாலிகளைத் துவேஷிக்கிறவன் 
புருஷாதமன் . நல்ல குணமுள்ள ஞாதிகளைத் துவேஷிக் 
கிறவன் க்ஷேமமடையமாட்டான் .. 

ஆகையால் . அவர்க 
ளுக்கு நீ இதஞ்செய்தால் , கீர்த்தியையும் க்ஷேமத்தையும் 


அடைவாய் . 


துரியோதனன் : - " கிருஷ்ண ! இருக்கட்டும் ; பீஷ்மர் 
துரோணர் பாஹ்லீகர் முதலானவர்களை விட்டு , சூத்திரனான 
விதுரன் வீட்டில் ஏன் போஜனஞ்செய்தீர் ? அது ஆபத் 
துக்காலத்தி லல்லவா செய்யத்தகுந்தது ? 

கிருஷ்ணன்: - " எல்லாச்சூத்திரர்களும் சூத்திரர்கள் 
அல்லர் . அவர்கள் பகவானிடத்தில் பக்தியுள்ளவர்களாயிருந் 
தால் , பிராமணர்களுக்குச் சமானர்களேயாவர் . பகவானி 
டத்தில் பக்தியில்லாதவர்கள் எந்தக் குலத்தாரானாலும் எந்த 
வருணத்தாரானாலும் அவர்கள் மிகவும் இழிவானவர்கள் . 
ஆகையால் , பரமபாகவதரான விதுரருடைய அன்னந் 
தான் புஜிக்கத்தகுந்தது . துஷ்டனான உன்னோடு சேர்ந்த 
மற்றவர்களுடைய அன்னம் சாப்பிடத் தகுந்த தல்ல 
என்று சொல்லி விட்டு , எழுந்து விதுரருடைய வீட்டிற் 
குப் போய் விட்டார் . 

துரோணர் கிருபர் பீஷ்மர் பாஹ்லீகர் மற்றுமுள்ள 
கௌரவர்முதலியோர் , கிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக 
விதுரர்வீட்டுக்குப் போய் , “ கிருஷ்ணா ! எங்களுடைய வீடு 
கள் அவற்றிலுள்ள ரத்தம் முதலிய ஸகல பதார்த்தங்கள் 


விதுரநீதி . 


113 


இவை எல்லாவற்றையும் தங்களுக்கே தந்திருக்கிறோம் 
இஷ்டப்படி உபயோகித்துக்கொள்ளலாம் என்றார்கள் ,, 
கிருஷ்ணன் , " நீங்கள் எனக்குச் செய்த உபசாரத்தைப் 
பெற்றுக்கொண்டேன் . மிக்க சந்தோஷம் ”என்று சொல்லி , 
அவர்கட்கு விடைகொடுத் தனுப்பினார் . 

அவர்கள் போன பிறகு , விதுரர் , கிருஷ்ணனை ஸகல 
வித உபசாரங்களாலும் பூஜித்தார் ; பக்ஷயபோஜ்யங்களு 
டனும் ஷட்ரஸங்களுடனும் கூடிய அன்னத்தைத் தந்தார் . 
கிருஷ்ணன் அந்த அன்னத்தைப் பகவானுக்கு நிவேதனஞ் 
செய்து , பிராமணர்களைப் போஜனஞ் செய்வித்தார் ; பிறகு , 
பிராமணசேஷத்தை அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தமது இஷ் 
டர்களுடன் போஜனஞ் செய்தார் . 

கிருஷ்ணபகவான் சிரமபரிஹாரஞ் செய்து கொண்ட 
பிறகு , விதுரர் “ கிருஷ்ணா! நீரோ ஸந்திக்காக வந்திருக்கிறீர் ; 
துரியோதனன் யுத்தத்துக்கே ஸித்தமாயிருக்கிறான் . உம் 
முடைய எண்ணம் நிறைவேறாது . மேலும் , ஸபையில் 
உம்மைக் கட்டிப்போடுவதாகத் துரியோதனன் யத்தனஞ் 
செய்திருக்கிறான் ; ஆகையால் , நீர் ஸபைக்குப்போகாம 
லிருப்பதே நல்லது என்று சொன்னார் . 

கிருஷ்ணபகவான் , “ விதுர ! துரியோதனன் ஸமாதா 
னத்துக்கு வரமாட்டா- னென்பது எனக்குந் தெரியும் . 
ஆனாலும் , ஸந்திக்கு யத்தனஞ்செய்து பலித்தால் , எனக்குப் 
புண்ணிய முண்டு ; பலிக்கர்விட்டாலும் , உலகத்தில் அபவா 
தம் நீங்கும் என்று சொல்லி , விதுரர் ஸித்தஞசெய்த 
ஹம்ஸ். தூலிகாதல்பத்தில் ஸுதமாகச் சயனஞ் செய்தார் , 

இராத்திரி கழிந்து சூரியன் உதிக்கும் முன்னமே , மங் 
களவாத்தியங்களின் சத்தத்தைக் கேட்டு , கிருஷ்ணபக 
வான் எழுந்து சௌசத்தை முடித்து ஸ்நானஞ் செய் 


8 


114 


விதுரநீதி . 


விட்டு , ஸந்த்யை ஜபம் அக்னிஹோத்ரம் இவற்றை முடித் 
துக்கொண்டு புறப்படுவதற்குச் சித்தராக இருந்தார் . அச்ச 
மயத்தில் , துரியோதனன சகுனியை அழைத்துக்கொண்டு 
கிருஷ்ணனருகில் வந்து , “ திருதராஷ்டிரர் பீஷ்மர் மற்றும் 
அனேக அரசர்கள் ஸபைக்கு வந்திருக்கிறார்கள் ; தங்கள் 
வரவை எதிர்பார்க்கிறார்கள் ” என்று சொன்னான் . 

கிருஷ்ணன் , சைப்யம் ஸுக்ரீவம் மேகபுஷ்பம் வலா 
ஹகம் என்னும் நான்கு குதிரைகள் பூட்டிக் கருடத்துவஜம் 
அசையப்பெற்ற இரதத்தில் உட்கார்ந்து , திருதராஷ்டிரனு 
டைய ஸபைக்குப் போய்ச்சேர்ந்தார் . அங்கே , விதுரர் , பக 
வானுடைய கையைப்பிடித்து அழைத்து வந்தார் . பீஷ்மர் 
துரோணர் முதலானவர்கள் திருதராஷ்டிரனை முன்னிட் 
டுக்கொண்டு , கிருஷ்ணனை எதிர்கொண்டழைத்தார்கள் . 
அச்சபையில் உட்கார்ந்த ஆயிரக்கணக்கான அரசர்களும் , 
கிருஷ்ணபகவானைப் பார்த்தவுடன் எழுந்து மரியாதை செய் 
தார்கள் . கிருஷ்ணனுக்காகவே ஏற்படுத்திய ஸுவர்ணா 
ஸனத்தில் அவர் உட்கார்ந்தார் . அவருடன் வந்த ஸாத்யகி 
முதலியவர்க்கும் தக்கபடி ஆஸனம் இட்டு , கௌரவர் 
கள் உட்காரவைத்தார்கள் . கர்ணனும் துரியோதனனும் கிரு 
ஷ்ணனுக்குக் கொஞ்சம் அருகில் தானே ஏகாஸனத்தில் 
உட்கார்ந்தார்கள் . விதுரர் , கிருஷ்ணனுக்கு அதிஸமீபத் 
தில் ஓர் ஆஸனத்தில் உட்கார்ந்தார் . கிருஷ்ணனை இடைவழி 
யிலே தரிசித்த ரிஷிகள் எல்லோரும் அநுஷ்டானங்களை 
முடித்துக்கொண்டு, ஸபையிற் பிரவேசித்தார்கள் , அவர்க 
ளுக்குப் பகவானுடைய ஸமீபத்தில் ஆஜனங்க ளிட்டுக் 
கௌரவர்கள் உட்காரவைத்தார்கள் .. 

‘இனி, கிருஷ்ணன், பேசப்போகிறார் என்று தெரிந்த 
வுடன் , - ஸபை ஒலியடங்கி நிச்சப்தம் ஆயிற்று , கிருஷ் 


C 


விதுரநீதி , 


115 


0 


ணன் , மேக்கர்ஜ்ஜனைபோலவும் துந்துபிவாத்தியத்தின் சப் 
தம்போலவும் உச்சஸ்வரமாக , திருதராஷ்டிரனைப் பார்த் 
துப் பேசத் தொடங்கினார் : - " திருதராஷ்டிரரே ! கௌரவர் 
களுக்கும் பாண்டவர்களுக்கும் உலகத்திலுள்ள வீரர்களுக் 
கும் நாசம் நேரிடக்கூடா தென்ற அபிப்பிராயத்தால் , 
கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஸமாதானஞ் 
செய்யவேண்டும் என்று வந்திருக்கிறேன் . உங்களு 
டைய குலம் உலகத்தில் எல்லாராலும் புகழப்பெற் 

தருமம் தயை தாக்ஷிண்யம் முதலிய ஸகல 
அழிந்துபோவது யுக்த மன்று . துரியோதனன் 

முதலிய 
உமது புத்திரர்கள் தருமார்த்தங்களை விட்டு , மரியாதையில் 
லாமல் லோபத்தையே மேற்கொண்டு கபடமாக நடக்கிறார் 
கள் . அதனால் , பூமியிலுள்ள அரசர்க்கெல்லாம் நாசம் 
நேரிடப்போகிறது . நீர் விரும்பினால் அதை இல்லாமற் 
செய்யலாம் . பாண்டவர்களை நான் 

அடக்குகிறேன் . 
உமது புத்திரர்களை நீர் அடக்கும் . இப்படிச்செய்தால் , பாண் 
டவர்கள் உமக்கே துணையாக இருந்து கொண்டு , சத்துருக் 
கள் ராஜ்யத்திற் பிரவேசிக்க இடமில்லாமற் செய்வார்கள் . 
மேலும் , இதை யறிந்த உமதுசத்துருக்கள் ஸ்வயமாகவே 
ஸந்திசெய்துகொள்ளுவார்கள் . பாண்டவர்கள் ராஜ்யங்களை 
மேன்மேலும் உமக்குச் சம்பாதித்துக் கொடுப்பார்கள் . நீர் 
உமது புத்திரர்களையும் பாண்டுபுத்திரர்களையும் வைத்துக் 
கொண்டு ஸுகமாக இருக்கலாம் . 

யுத்தம் நேரிட்டாலோ , யாருக்கு நாசம் வந்தாலும் , 
உமக்குச் சுகம் இல்லை . பாண்டவர்கள் , உம்முடைய 
கட்டளைப்படி பன்னிரண்டுவருஷம் வனவாஸமும் ஒருவரு 
ஷம் அஞ்ஞாதவாஸமுஞ்செய்து , தங்களுடைய ராஜ்ய 


116 


விதுரநீதி . 


பாகத்தைக் கேட்கிறார்கள் . யுதிஷ்டிரர் எப்போதும் தருமத் 
திலேயே இருப்பவர் ; அவருடைய புத்தி அதருமத்தில் ஒரு 
போதும் செல்லாது . பாண்டவர்கள் தகப்பனுடைய ராஜ்யத் 
தைக் கேட்கிறார்கள் . அதை அவர்களுக்குக் கொடுத்து , 
யுத்தத்திற்காக வந்த அரசர்களுக்கு விருந்தும் மரியாதை 
யும் செய்து , எல்லோரையும் காயமில்லாமல் விடை 
கொடுத்தனுப்பும் ; பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத் 
தைப் பெற்றுக்கொண்டு , உமக்குப் பணிவிடை செய்யவும் , 
இல்லாவிட்டால் யுத்தஞ் செய்யவும் ஸித்தமாக இருக்கிறார் 
கள் . உமக்கு எது ருசிக்கிறதோ, அதைச் செய்க என்றார் . 

இதைக்கேட்ட அரசர் எல்லோரும் தம் தமது மனத் 
திற்குள் கிருஷ்ணனுடைய வசனத்தைப் பூஜித்தார்கள் ; 
ஆனால் , எவரும் ஒன்றும் பேசவில்லை . 

இதைக்கேட்ட பரசுராமர் துரியோதனனைப் பார்த்துச் 
சொல்லுகிறார் .- " துரியோதன! முன் காலத்தில் தம்போத் 
பவன் என்று ஒருராஜன் இருந்தான் . அவன் மிகவும் கரு 
வங்கொண்டு , தன் ராஜ்யத்திலுள்ள எல்லோரையும் பார்த்து , 
‘பிரபஞ்சத்திலே என்னைப் போலப் பலிஷ்டன் யாராவது 
உண்டா ? என்று கேட்பான் . அவனுடைய சிட்சைக்குப் 
பயந்து , உன்னைப்போன்ற பலசாலி யாரும் இல்லை என்று 
ஜனங்கள் சொல்லுவார்கள் . அவன் அப்படியே சில பிராம 
ணர்களைக் கேட்டபோது , அவர்கள் , ‘ கந்தமாதனபருவதத் 
தில் நான் நாராயணன் என்று இரண்டு ரிஷிகள் இருக்கிறார் 
கள் . உன் பலம் அவர்களுடைய பலத்திற்கு நூற்றில் ஒரு 
பாகம்கூடக் காணாது என்றார்கள் . இதைக்கேட்ட அரசன் 
பொறாமை கொண்டு , நரநாராயணர்களிடத்திற் போய்ச் 
சேர்ந்தான் . அவர்கள் அரசனைப் பார்த்தவுடன் , அர்க்கிய 
பாத்தியங்கள் கொடுத்துப் பூஜைசெய்து , வந்த காரியம் 


விதுரநீதி . 


117 


என்ன ? என்று கேட்டார்கள் . அரசன் , உங்களோடு யுத் 
தஞ்செய்ய விரும்பி , நான் வந்திருக்கிறேன் என்றான் 
அதற்கு , ரிஷிகள் , “ நாங்கள் தவஞ் செய்கிறவர்கள் : எங்களி 
டத்தில் ஆயுதம் ஏது ? யுத்தம் ஏது ? எங்களை நிர்ப்பந்தப்படுத் 
தாதே . உலகத்தில் எத்தனையோ க்ஷத்திரியர்கள் இருக்கி 
மார்கள் ; அங்கே போ ” என்று பலமுறை சொல்லிப் பார்த் 
தார்கள் . என்ன சொல்லியும் அந்த அரசன் 

கேட்க 
வில்லை . 

அவனுடைய நிர்ப்பந்தத்தைத் தாங்கமுடியாமல் 
நான் யுத்தத்துக்கு நின்றார் . தம்போத்பவன் அநேக 
பாணங்களையும் அஸ்திரங்களையும் பிரயோகஞ் செய்தான் . 
ரிஷி அவைகள் எல்லாவற்றையும் வீணாக்கிவிட்டு, இஷீகம் 
என்னும் ஓர் அஸ்திரத்தைப் பிரயோகித்தார் . அதனால் , 
பூமியிலும் ஆகாசத்திலும் எல்லாத்திக்கிலும் எங்குப் பார்த் 
தாலும் பஞ்சுபறந்து வெளுப்பாகத்தோன்றியது . அரசனு 
டைய கண்ணு மூக்கு காது முதலிய துவாரங்களில் பஞ்சு 
நிரம்பியது . அரசன் மேலே செய்வது ஒன்றும் தெரியா 
மல் அந்த ரிஷிகளையே சரணமடைந்தான் . அப்பொழுது , 
நரன் , ராஜனே ! உன்னைக் கொல்லாமல் எனது தபோ 
பலத்திலே கொஞ்சம் காண்பித்தேன் . இதையே உன்னால் 
தாங்கமுடியவில்லை ; ஆகையால் , இனி நீ கர்வப்படாதே 
என்று புத்திசொல்லி யனுப்பினார் . துரியோதனா. அந்த 
நான்தான் அர்ஜ்ஜுநனாக அவதரித்திருக்கிறார் ; நாராய 
ணன் தான் கிருஷ்ணன் ; ஆகையால் , இவர்களைப் பகைத் 
துக்கொள்ளாதே . கிருஷ்ணன் சொல்வதுபோல் 
தானம் அடை 

என்று சொன்னார் . 
பிறகு , கண்வரிஷி , நாராயணன் கருடனுடைய க 

கருவத் 
தைப் பரிஹாரஞ்செய்த கதையைச் சொல்லி , “ அந்தநாராய 
ணனே கிருஷ்ண னானபடியால் , அவருடன் விரோதஞ் 


OLDT 


23 


118 


விதுரநீதி . 


செய்துகொள்ளாதே ; ஸமாதானமடை ” என்று சொன் 
னார் . அதைக்கேட்டு , துரியோதனன் , சிரித்துப் பரிகாசம் 
செய்து , துடையைத் தட்டிக்கொண்டு , “ ஓ ரிஷி ! ஈசுவரன் 
என்னை எப்படிச் சிருஷ்டித்திருக்கிறானோ, அப்படியாகிறது . 
நீர் ஏன் உளறுகிறீர்? ” என்றான் . அதைக்கேட்ட கண்வர் , 
கோபமடைந்து , “ துரியோதன ! துடையைத் தட்டி என் 
னைப் பரிகாசஞ்செய்தமையால் , உனக்குத் துடை வழியால் 
தான்மரணம் நேரிடப்போகிறது என்று சபித்தார் . 

நாரதர் , துரியோதனனை நோக்கி , " பிடிவாதமுடையவர் 
கஷ்டமடைவார் ” என்கிற விஷயத்தில் காலவசரித்திரத்தை 
விஸ்தாரமாகச் சொல்லி , “ கர்வம் பிடிவாதம் குரோதம் 
இவைகளை விட்டுப் பாண்டவர்களுடன் ஸந்திசெய்து 
கொள் ” என்று சொன்னார் . 

அதன்பிறகு , திருதராஷ்டிரனுடைய பிரார்த்தனையின் 
மேல் , கிருஷ்ணன் , துரியோதனனுக்கு ஹிதம் உபதேசித் 
துப் பார்த்தார் . அதுவும் அவனுக்கு ருசிக்கவில்லை. 

பீஷ்மர் துரோணாசாரியர் இருவரும் , வேண்டியவளவு 
பகவானுடைய மகிமையைச் சொல்லி , ஸந்திசெய்துகொள் 
ளும்படி துர்யோதனனுக்குச் சொன்னார்கள் . அப்படியே, 
திருதராஷ்டிரனும் சொன்னான் . 

இவற்றை எல்லாம் கேட்ட துரியோதனன் , ஸ்ரீ கிரு 
ஷ்ணபகவானைப்பார்த்துச் சொல்லுகிறான் << கிருஷ்ணா ! 
நீரும் துரோணரும் பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் மற்றைய 
அரசரும் ரிஷிகளும் என்னையே நிந்திக்கிறீர்கள் . அவ் 
விஷயத்தில் எனக்குக் காரணம் தெரியவில்லை . சகுனி 
யும் யுதிஷ்டிரனும் சூதாடினார்கள் ; ஆடத்தெரியாமல் அதில் 
தோற்றுப்போய்ப் பாண்டவர்கள் வனவாஸம் செய்தார்கள் . 
அதில் என்மேல் என்ன பிழை ? ராஜ்யபாகம் என்பீரோ ;, 


விதுரநீதி . 

119 
கிருஷ்ணா ! அவர்களுக்குப் பாகம் ஏது ? யார் கொடுத்தார் ? 
நான் சிறுவனாக இருக்கும்பொழுது கண்ணில்லாத என் 
பிதா கொடுத்ததை நான் ஒப்புக்கொள்ளவில்லை . பாண்ட 
வர்கள் மகாஸமர்த்தர்க ளென்று பயமுறுத்துகிறீரோ, யுத் 
தத்தில் இந்திரனைக்கண்டும் நான் பயப்பட்டவனல்லன் . 
பீஷ்மர் கர்ணன் கிருபர் துரோணர் இவர்களைத் தேவர்களா 
லும் வெல்லமுடியாது . பாண்டவர்கள் ஒரு பொருட்டா ? 
ஒரு சமயம் யுத்தத்தில் நாங்கள் மரணமடைந்தாலும் , அது 
எங்களுக்கு நல்லதுதான் . கேசவ ! நான் பிழைத்திருக் 
கும் வரையில் , ஊசிமுனையால் குத்தும் பூமியும் பாண் ... வர் 
களுக்குக் கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம் . ” 

கிருஷ்ணன் , அந்தவார்த்தையைக் கேட்டுச் சிரித்து , 
துரியோதனா! நீ சொன்னதில் ஒன்று ஸத்தியம் தான் . யுத் 
தத்தில் வீரசயனம் அடையத்தான் போகிறாய் . 

நன்னு 
டைய மந்திரிகள் பிராதாக்கள் முதலானவர்களோடு மா 
ணத்துக்கு ஸித்தமாக இரு . என்மேல் யாதொரு பிசகும் 
இல்லை என்று சொல்லுகிறாயே , அதற்குப் பதில் சொல்லு 
கிறேன் , கேள் . பீமஸேனனைப் பாம்புகளாலும் விஷத்தாலும் 
கொல்ல யத்தனஞ் செய்தது , பாண்டவர்களைக் குந்திதேவி 
யோடுகூட அரக்குமாளிகையில் கொளுத்த யக்கனம் 
செய்தது , சூதாடினது , திரௌபதியை ஸபைக்கு அழை 
த்து அவளை அவமானப்படுத்த முயன்றது , இவைகளெல் 
லாம் துரியோதனா! அபராதமல்லவே ? இவைகளெல்லாம் 
உன் விநாசத்துக்கே காரணமானவை " என்றார் . 
கிருஷ்ணன் இப்படிச் 

சொல்லிக் கொண்டிருக்கும் 
போ 

து , துச்சாசனன் அண்ண ! உமக்குத் தெரியுமா ஸமா 
சாரம் ? நீர் ஸமாதானத்தை ஒப்புக்கொண்டு பாதிராஜ்யத் 
தைப் பாண்டவர்களுக்குக் கொடுத்து விடும் ; இல்லாவிட் 


120 


விதுரநீதி . 


டால் , உம்மையும் என்னையும் கர்ணனையும் கட்டி , பீஷ் 
மரும் துரோணரும் நமது பிதாவும் பாண்டவர்களுக்குக் 
கொடுக்கப்போகிறார்கள் என்று பரிகாசமாகச் சொன் 
னான் . அதைக் கேட்டவுடன் , துரியோதனன் , அந்தச் 
சபையிலிருந்த எல்லோரையும் அவமதித்துவிட்டு , ஸபையி 
லிருந்து வெளியே போய் விட்டான் . அவன் வெளியே 
போகும்போது , அவனுடைய பிராதாக்களும் அவனுடனே 
போய் விட்டார்கள் . 

பீஷ்மர் , துரியோதனன் கேட்டுக்கொண்டிருக்கும் 
பொழுது , கிருஷ்ணனைப் பார்த்து இவ்வாறு கூறிஞர் : 
" கிருஷ்ணா! திருதராஷ்டிரனுடையபுத்திரனாகிய துரியோ 
தனன் துராத்துமா; குரோதத்தையும் லோபத்தையுந்தான் 
அனுசரித்தவன் ; சத்துருக்கள் ஸந்தோஷப்படுங் கார்யத்தை 
யே செய்கிறான் ; ஆகையால் , இவர் எல்லோரும் காலத்துக் 
குச் சுவாதீனமாயிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் . 
கிருஷ்ணன் , “ துச்சாசனன் பரிகாசமாகச் சொன் 

நிஜமாகச் செய்து , துரியோதனன் துச்சாஸ 
னன் கர்ணன் சகுனி இவர்களைக் கட்டிப் பாண்டவர்களு 
டைய வசம் கொடுத்து விடுங்கள் ” என்று சொன்னார் . 

பிறகு , திருதராஷ்டிரன் , தன் மனைவியாகிய காந்தா 
ரியைச் சபைக்கு வரவழைத்தான் ; அவள் வந்தவுடன் , 
அவளைப்பார்த்து , “ துரியோதனன் , கிருஷ்ணன் முதலான 
வர்களுடைய வார்த்தையைக் கேட்கவில்லை . எல்லோரும் 
உட்கார்ந்திருக்கும் போது வெளியே போய்விட்டான் . 
ஆகையால் , அவனை நீ வரவழைத்துப் புத்தி சொல்லு 
என்றான் . 

காந்தாரியும் துரியோதனனை வரவழைத்துப் புத்தி 
சொல்லியும் , துரியோதனன் , கேளாமல் , வெளியிற் போய் , 


னதை 


விதுரநீதி . 


121 


துச்சாசனன் கர்ணன் சகுனி இவர்களுடன் ஆலோசித்து , 
கிருஷ்ணனைக்கட்டிச் சிறையில் போட்டுவிடுவதாக நிச்ச 
பித்தான் ; இதையறிந்த திருதராஷ்டிரன் துரியோதனனை 
மறுபடியும் அழைத்து , “ நீ எண்ணின காரியம் முடியாது 
என்று சொன்னான் . 


அச்சமயத்தில் , பகவான் , துரியோதனனைப் பார்த்து , 
" நான் ஒருவனாக இருக்கிறே னென்று எண்ணாதே , பார் 
என்றார் . அப்போது அவருடைய தேகத்தினின்றும் , 
நெருப்பிலிருந்து ஜ்வாலைகள் கிளம்புவதுபோல் , பிரமா ருத்தி 
ரர் லோகபாலர் ஆதித்தியர் அஷ்டவஸுக்கள் அசுவினீ 
தேவர் ஸாத்தியர் மருத்துக்கள் விசுவேதேவர்கள் கந்தர்வர் 
ராக்ஷஸர் யக்ஷர் கின்னரர் பாண்டவர்கள் விருஷ்ணிகள் 
இவர்களும் , மேல் ஏழு லோகத்திலும் கீழ் ஏழுலோகத்தி 
லும் உள்ள ஜனங்களும் ஸமுத்திரங்களும் , நதிகளும் 
தோன்றினர் . இதுவரையிற் பாராத அபூர்வமான பகவா 
னுடைய விசுவரூபத்தைப் பார்த்து , துரோணர் பீஷ்மர் 
விதுரர் ஸஞ்ஜயன் முதலிய சில பெரியோரையும் மகர்ஷி 
களையும் தவிர மற்ற ஸகல ஜனங்களும் கண்கூச்சம் அடை. 
ந்து , கண்களை மூடிக்கொண்டார்கள் . தெவர் கின்னரர் கந் 
தர்வர் லோகபாலர் ரிஷிகள் முதலியவர் கிருஷ்ணனை நமஸ் 
கரித்து , இப்படித் துதித்தார்கள் . பிரபுவே ! உம்முடைய 
கோபத்தை அடக்கும் . இந்த ரூபத்தைப்பார்த்தால் , ஸகல 
லோகமும் நாசம் அடையும் . நீர்தான் சிருஷ்டிகர்த்தா , 
அழிக்கிறவரும் நீர்தான் . இவ்வுலகம் உம்மால் காப்பாற்றப் 
படுகிறது . இந்த அரசர் உமக்கு ஒரு லக்ஷயமா ? இவர் 
களுக்காக இந்தத் திவ்வியரூபத்தைக் காட்டவேண்டுமா ? 
இந்த ரூபத்தை அடக்கும் ” என்றார்கள் . அந்த ஆச்சரியத் 
தைப் பார்க்கத் திருதராஷ்டிரன் விரும்பின படியால் , 


122 


அவனுக்குப் பகவான் அப்போது திவ்விய சக்ஷஸைக் 
கொடுத்தார் . திருதராஷ்டிரன் கொஞ்சநேரம் பார்த்துப் 
பகவானை ஸ்தோத்திரஞ் செய்து , “ உம்மைப் பார்த்த கண் 
ணால் வேறு பதார்த்தங்களைப் பார்க்கமாட்டேன் ; என் 
திருஷ்டியை மறைத்துவிடும் ” என்று பிரார்த்தித்தான் . 
பகவானுடைய இச்சையால் அவனுடைய கண்கள் மறைந் 
தன . எல்லாருடைய பிரார்த்தனையின்மேல் கிருஷ்ண 
பகவான் தமது விசுவரூபத்தை மறைத்துவிட்டார் . ரிஷிகள் 
கிருஷ்ணனிடத்தில் விடைபெற்று மறைந்துவிட்டார்கள் . 

பிறகு , கிருஷ்ணபகவான் , பீஷ்மர் துரோணர் கிருபர் 
திருதராஷ்டிரர் முதலானவர்களிடத்தில் விடை பெற்றுக் 
கொண்டு , குந்தியினிடத்திலே ஸபையில் நடந்த வரலாற் 
றையெல்லாம் சொல்லி , அவள் பாண்டவர்களுக்குச் 
சொன்ன ஸமாசாரங்களையும் கேட்டுக்கொண்டு , விதுரரு 
டைய வீட்டுக்குப்போய்ப் போஜனஞ்செய்து விட்டு, பரிவா 
ரங்களுடன் மறுபடியும் உபப்பிலாவியத்துக்கு வந்து சேர்ந் 
தார் . 

பின்பு , பாண்டவர்கள் , போர் புரிவதாகத் தீர்மானித்து , 
சிநேகிதர்களெல்லாம் தமது சேனைகளோடு உதவி செய்யக் 
குருக்ஷேத்திரத்தில் யுத்தஞ்செய்து , கிருஷ்ணஸஹாயத் 
தால் துரியோதனாதியரை யெல்லாம் போர்க்களத்தில் நாசஞ் 
செய்து வெற்றிபெற்று , தமது முன்னோராண்ட ராஜ்யத்தை 
நிஷ்கண்டகமாக வெகுகாலம் ஆண்டுவாழ்ந்தனர் . 


விதுரநீதி முற்றிற்று . 


Commercial Press , Aladras . S. E. 


